GP 


கணபதி துணை 
ஸ்ரீ பராசக்திசகாயம் . 


வளம்பொருந்திய பனைசைமாநகரென்னும் 

வடகலைவேள்வி , 
நாட்டரசன் கோட்டையில் 

எழுந்தருளிய , 
ஸ்ரீபராசக்தி கண்ணுடைய நாயகி 

அம் மன்பேரில் . 


13 


* 


மான கு ? , 

" 

வில்வக்ஞ , 
மு . முத்துகிர்ஷ்ண வுபாத்தியாயரால் 
திருப்பாடற்றிரட்டும் , சோலைமலை சுந்தரராஜபெருமாள் 
பேரில் திருப்பதிகமும் , திருவெற்றிக் கரம் 

ஸ்ரீ பராசக்தி பாகம்பிரியாள் 

பேரில் திருப்பதிகமும் , 
திருப்பரங்குன்றம் சண்முகநாதர்பேரில் , 
இரட்டையெதுகைக்கட்டளைக்கலித்துறையும் , 

இயற்றப்பட்டு 


இரங்கோன் : 
ஸ்ரீ பாண்டியன் அச்சுக்கூடத்திற் பதிப்பிக்கப்பட்டது . 

பரிதாபிளு தைமீ 

1913 


இதன் விலை அ 


FIFA 


Gosc 
cracdceed 
AAN 
TTTT 


sps 
seselo 


• 
ecsclse 


asa 
beises 


ஸ்ரீ பரதேவதைசகாயம் . 


காப்பு வெண்பா. 
விண்ணுடையார் மண்ணுடையார் மேவிப் பணிபனை சைக் 
கண்ணுடையாண் மீது பதி கம்புகல - வெண்ணுந் 
தரசடில மீ தரவிந் தம்புனையீ சன்சே 
வினாயகன்காப் பாம் . 

மடக்கடிப்பதிகம் , 


யரசடி 


ஆறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
விடையாளையடியர்வினாவிடையாளை யென்னையினிமேலும் பூவிற் 
படையாளை மூவிலைவேற்படையாளைப்பணியாரொப்பாகத்தேய்ந்த 
இடையாளையூழியினுமிடையாளை மூவுலகு மீன் று காக்க மாதோ 
வுடையாளைப்பனை சையிற்கண்ணுடையாளை யுள்ளுமென துள்ள ) 
சுகத்தாளைய தர நற்கிஞ்சுகத்தாளைச் சுகத்தினெழிற்றுண்டம்போ 
நகத்தாளையிருதனப்பொன்னகத்தாளையன்பர் நவில்வரங்க லு 
மகத்தாளையறிஞர் விரும்பகத்தாளை மூவரண்டரரசாருஞ்ச ணல்கு 
முகத்தாளையெழினிறைசுமுகத்தாளைப் பணிந்து பவமோசிப் 


CLITOL ( 2 ) 


வாராளை வஞ்சகர் முன் வாராளைத் தன்னாமம் வழுத்தாரைக்கண் 
பாராளை மணியுறும் பொற்பாராளைவன் மனப்பாவிகட்குவீடு 
தாராளை நறு மலர்ப்பூந்தாராளை நினைபவர்சித்தத்தைவிட்டுப் 
பேராளைச்சொலுமனந்தம் பேராளை யனுதினமும்பேணுவோமே ( ) 
அணியாளை மணிக்குழைகாதணியாளையன்பர்பவ வரியின் மூழ்கப் 
பணியாளைப்பணிய விர்வெம்பணியாளை யேடவிழும்பாரிஜாதக் 
கணியாளையன் பிலரைக்கணியாளையிமயவரைக் காவலன் கண் மே 
மணியாளை நனியெழிற்பெண்மணியாளை யெந்நாளும் வணங்குவோ 
கனத்தாளையுளையரிவாகனத்தாளை படியவரைக்காக்கும் நல்ல ல் 
மனத்தாளைப்பு வியைநியமனத்தாளைச் சாந்தொழுகுமையார் கூந் 

உந்த 
வனத்தாளையெழினிறையௌவனத்தாளைத் தினந்தினமும் வளரு 

முற்றுத் 
தன 
னத்தாளைப்பங்கயவதனத்தாளை யனுதின முந்தரிசிப்போமோரு 


2 


சண்டாளையுலகையுரைக்கண்டாளைக் கடலனையகருணை நாட்டம் 
வண்டாளைத்துடியிடைதுவண்டாளை நெரிபுருவ மதியீர்கூறாந் ( த் 
துண்டாளையிறுதியிற் பூத்துண்டாளையெழிற்குறங்குஜோதிவாழை 
தண்டாளைவைகலுங்கோதண்டாளையெப்பொழுதுநதரிசிப்போமே 
பலத்தாளைக்கிரிசெய்தவப்பலத்தாளை நள்ளிருளைப் பகர்கூந்தற்சை 
வலத்தாளைச்சுகமருள் சேவலத்தாளைச்சசி திருபாமாதுநாணும் 
நலத்தாளையருள் விழிப்பானலத்தாளைப்பணிவிலரை நலியச்செய்யு 
சலத்தாளைத்தனமிணை யசலத்தாளைப்பணிந்து பவந்தணந்து ( ஞ் 

வாழ்வாம் ( எ ) 
பாட்டாளை யிருவரிசைப்பாட்டாளைப் பாம்பு புலிபார்க்க மன்று 
ளாட்டாளையெனை நரகிலாட்டாளையிரசிதவ சலநேரொற்றை 
மாட்டாளையெனைக்கைவிடமாட்டாளை மல்லல்வடகலைசேர்வேள்வி 
நாட்டாளையெனைப்பிணியினாட்டாளை பணிந்து சுகநண்ணுவேனே 
மாயாளை மகிடனை முன் மாய்த்தாளைமூவுலகு மற்றுளோர்க்கும் 
ஆயாளையடியர் மன தாய்வாளை நவமணிப்பூணணியுந்திண்டோள் 
வேயாளைத் தமிழ்மாலை வேய்ந்தாளைத் தூயாளை விளங்குந்தொண்டை 
வாயாளப்பரமனுக்குவாய்த் தாளையாத்தாளை வணங்கிவாழ்வாம் ) 
கரியாளை முப்புரத்தைக்கரித்தாளை நற்கருணைக் கடலைவேங்கை 
யுரியாளைப்புகரிபத்தையுரித்தாளைப்பொய்யரையோர்நாளும் வந்தா 
தரியாளைப்பிறைமௌலிதரித்தாளையளகையெனச் சாற்றுந்தால 
புரியாளையரு 
யருணோக்கம்புரிந்தாளையெத்தினமும் போற்றுவோமே ( ) 

முற்றும் 


ஸ்ரீமத்பாதேவதைசகாயம் . 


பலசந்தக்கும்மி . 


சீர்வளர்தென்பன சாபுரிமேவிய 
தேவியருட் கண்ணுடையவண்மேல் 
ஜெகமேவிய புகழால்வளர் குமிபாடிட அரனார் தரு 
தேசிவினாயகன் காப்பாமே . 
பண்டுசண்டாசுரன் றன்னை வதைத்திடப் 
பாரில்வருங்கண் ணுத்தாய்மீது 


3 


பலசந்தமு நலமுந்திகழ் தமிழின்புறு குமியன் பொடு 
பாடமுருகர்பதந்துணையே . 
தாலபுரத்திலெந்நாளும் வளர்கண்ணுத் 
தாயெனவந்தபராபரைமேல் 
தமிழ்மாலையி லுயர்வாகிய குமிபாடிட மதுரேசர்பொற் 
றாள் கயற்கண்ணிபதந்துணையே. 
அன்பர்கள் கேட்டவரமுதவுமெங்க 
ளன்னை கண்ணம்மைபுகழ்பாட 
ஆரார்பணி நீரோடுநல் வாலார்மதி சூடேர்சடை 
யண்ணல்சோழீசர்பதந் துணையே . 
மூவுலகத்துக்குமன்னை கண்ணுள்ள 
முதல்விமேற்சந்தக்குமிபாட 
முருகார்துள பமுமாமகளையுமார்பினி லணிமாதவன் 
முண்டகப்பாதந் துணை யாமே . 


பூவுலகத்துள்ள வன்பர்பிணிமுற்றும் 
போக்குமருட்கண்ணுத்தாய்மீது 
புகலுங்குமி யெழில்தங்கிட வருள் பொங்கிய கலைமங்கை தன் 
பொற்கமலப்பதங்காப்பாமே . 
செங்கமலத்திருவாழ்பனை சைப்பதித் 
தேவிகண்ணானந்திமீது குமி 
சிறியே னுரை செய்வாரிஜ மலர்மீதினி லுறைமாமகள் 
சேவடியென்றுந் துணையாமே . 


தாரணியெங்கும் புகழ்கொண்டதென்பன 
சைப்பதிக்கண்ணுடையாண் மீது 
தகையார்குமி யிசைபாடிட மறைதேர்சிவ னடியார்சம 
பாசரியர்பதங்காப்பாமே . 


கலிப்பா 


கண்ணுடையதாயருளாற்காப்புப்பகர்ந்தபின்பு 
திண்ணமுடன் மின்னார்கள் சேர்ந்து கும்மி யாடுதற்கு 
வண்ணமுலைமாதரசிமங்கையர்கள் பேருரைத்துக் 
கெண்ணியமாய்த்தானழைக்குங்கெம்பீரஞ் சொல்வேனே 


4 


கும்மி . 


திருமங்கையை நிகர் பொற்புளதோகையே - அடி 

தினமுங்குமிபயில் சித்திரரேகையே 
பருவந்தருநவரத்தின வல்லியே யிதழ் 

பவளந்தனை நிகர்சித்திரவல்லியே . 
பானலந்தரு தேனினும் பெரி தானவின் சொலி தேவகுஞ்சரி 
பாரவஞ்சன வார்கருங்குழல் மாரதி 
ஆனனஞ்சசி பானலம்பிணை மானெ னுங்கணி வானரம்பையும் 
ஆசைமிஞ்சிய வாலசுந்தரி பாரதி 
புவியோர்விலை மதியாகவ ரத்னமே -கிளி 
பொருவாகல மொழியார்சுக ரத்னமே 
கவிஞோர் மகி ழிசைபாடிடும் வஞ்சியே யிருள் 
கன மேவிய குழலாரபரஞ்சியே 
மஞ்சுதுஞ்சள கஞ்சிறந்திடு பம்பரம்பொரு கொங்கையிங்கித 
மங்கைசுந்தரம் வஞ்சிமங்களம் நாயகம் 
கஞ்சமஞ்சிய பஞ்சுறும்பத வஞ்சிகுந்தள மஞ்சுளந்தரு 
கஞ்சனங்கன மின் சொல்கண்டுறு காயகம் 
கிண்ணத்தன முளகாஞ்சன மாலையே - யுயர் 
வண்ணத்தணி புய பூந்துணை மாலையே 
எண்ணுங்கணி கரமிஞ்சிய தேனம்மே - யுயர் 
பண்ணுங்கனி மொழியும்புகல் மீனம்மே 
நினைத்தாலொரு விழிப்பார்வையில் தவத்தாரையும் 
நொடிப் போதினில் தனக்காகிட வளைப்பாள் குண பூஷணி 
மனத்தாலொரு கணப்போதிரு கடற்பாரையும் ஒளிப்பாள்புவி 
மதிப்பாகிய குணத்தாள் நய பாஷணி 
திசுந்தர முகபங்கய மோகினி குண 
மறிவுந்தயை யினுமிஞ்சுவி வேகிநீ 
மதிமிஞ்சிய வதிநண்புறு கோமளம் - சந்திர 
திகுஞ்சா முயர்சுந்தரி சாமளம் 
அடிமங்கள மடிசங்கரி சீதையே முடி 
யசலந்தனை நிகர் கொங்கையி ராதையே 
துடிகோளரி யிடையாய்பது மாசனி நய 
சுகமீதெனு மொழிசேர் திரிலோசனி 


6 


யிணைச்செப்பினை நிகர்ப்பொற்ரன நடச்சித்திர வெழிற்சித்தினி 
யிசைக்குப்பொனு வசத்தத்தையும் நாணுவாள் 
பிணைச்சக்கினள் வருக்கைக்கனி பிகத்துக்கிணை யுரைப்பத்மினி 
பிடிக்குட்படுமிடைக்கற்பினள்பேணுவாள் 
சருமஞ்சன குழலாய் தம யந்தியே - அடி 
கமலந்தனம் வருவாயடி முந்தியே 
உருவஞ்சிகி யெனும்வஞ்சிமனோகரி முக 
முயர்சந்திர னிகருங்கரு ணாகரி 
அதிசுந்தர மிகுமங்கையர் வாருங்கள் -நம 
தனை சங்கரி முனம்வந்தணி சேருங்கள் 
சுதினத்திது மிகவுத்தமம் பாருங்கள் - நய 
சு திமத்தள முயர்தத்தியுஞ் சேருங்கள் 
வட்டவாரிதி சற்று நீள் புவி யட்டமாதிசை மெச்சு நீள்புகழ் 
மட்டிலா துயர் முத்தமாளிசை பாடுவாள் 
விட்டஞானிகள் கிட்டமால் தரு நட்டமாடிடு புத்தியேமிகு 
மெட்டு மேவிய சக்கமாள்விளை யாடுவாள் 
மணிமிஞ்சிய மனரஞ்சனி மாதெங்கே தினம் 
வளருந்தன மிணை கஞ்சனி மாதெங்கே 
பிணையம்பகி திருமங்கை நீ கூட்டிவா எழில் 
பெறு தஙகமை தனையுஞ்சனை காட்டிவா 
மஞ்சங்குழல் ரங்கந்தனைக் கூவடி தினம் 
வந்தண்டிடு முன்றங்கையை மேவடி 
கொஞ்சுங்கிளி யிந்த்ராணியைச் சேரடி முடி 
கும்பந்தன நங்காயிவளாரடி 
பத்தியுற்றம னத்திசத்துவ நற்குணத்துயர் முக்கணர்க்குறு 
பத்தரைப்பணி நற்சிவப்பியி தோமினே 
மத்திகைத்திர வந்தத்ைதிட வச்சிரப்பணி மொய்த்திடப்புரி 
மட்டில்மற்பர தத்திறத்தைநீபார்மினே 
முத்தழகினை யித்தருண நீ கூட்டியே வந்தால் 
முத்தொழில்பது மத்தணை கரம் நீட்டியே 
தத்திமிதக தச்செணுதக தோமெனப் பர 
தத்தொழில் முறை நிர்த்தனமிடு வாள் மினே 
வண்டாடிய தண்டார்குழல் மேனகை 
வந்தாலவள் பிந்தாதுயர் வானகை 
கண்டாரென நின்றாடுவள் சேடியேகன 
கந்தேடியே யிங்கேயழையோடியே 


யிங்கு 


6 


நாளமொத்திடு ரோமாற்கொடி வாழைநற்றுடை சீலநக்குண 
நாகரத்தின மாதிமுத்துமி தோவனை 
காளியு த்தமி வாலைபத்தினி நீலிபொற்றிரி சூலிபொற்புறு 
காதையைச்சொலி வார அற்புதம் பார்மினே 
மானிகர்குழல் ஜானகிகுழல் காரடி - அவள் 
வாரது மென சீரடியிதோ பாரடி 

னவர்புகழ் தேனுரை கொள்மீனாட்சியே பொன்னி 
வாரதையறி வாயிது நல காட்சியே 
மஞ்சன நடை யஞ்சனைமிகு சூடிக்கை யுடன் 
வந்திடும் வித மென் சொல்வேனென வேடிக்கை 
வஞ்சகவிழி மங்களம் வரு மோடியேயிந்த 
மண்டலமிசை கண்டெவர் சொல்வர் சேடியே 
பத்திமிஞ்சிய சித்தசுந்தரி முத்தமங்கலி ரைத்திடும்பலி 
முத்திதங்க மணிக்கலன்களைப் பூட்டியே 
நித்தமும்பர தத்தின்மிஞ்சுவி சித்திரந்தரு பொற்புகந்திடு 
நிர்த்தனம்புரி யுத்தமந்தெரி பாட்டியே 
கனக்குங்கும நயச்சந்தன மிகுக்கும்பரி மளக்கொங்கை 
கையள் 
கதிர்க்கிண்கிணி யொலிக்கும்பத வாணியே 
சினக்கும்புகர் முகக்கொன்பிடி நடைப்பெண்கொடி 
துரைச்சிங்கமு சிதப்பண்புகல் சமர்த்துந்தெரி பேணியே 
பதமீதினி லணி நூபுரம் பூட்டுவீர் - அறு 
பதமோவெனும் விழிமீது மை தீட்டுவீர் 
மதனேரிடை தனிலே துகில் பூணுவீர் நவ 
மணிவீசிய கதிர்மேகலை பேணுவீர் 
மஞ்சுகாரிருள் துஞ்சுவார்குழல் மிஞ்சநாண்மல ரும்பல் சூடுமின் 
வம்புமா முலை தங்கவேயிசை சேருமின் 
அஞ்சவோன் 

வாசைச தங்கைமாமணி பஞ்சிநேரடி தங்கவேயுமின் 
அந்தமாகிய சந்தமானது கூறுமின் 
கனகாபர ணமுமேமிகப் பூட்டுவீருயர் 
கடிமா மலர் நறு மாலைகள் சூட்டுவீர் 
பனிநீர்பர் மளவாசனை பூசுவீர் ஒரு 
பயிலாகிய வொயிலானது பேசுவீர் 
அ னையானக ணுமைசேவடி நேடுவீரிசை 
யதிலேமன முடனேசுதி கூடுவீர் 
கனமாநய முடனே குமி பாடுவீ ரொயில் 
கதிதாளமு மிசைவாய்விளை யாடுவீர் 


கலிப்பா . 
இவ்விதமாகத்துரைப்பெண்ணேந்திழையார் பேருரைத்துச் 
செவ்வியுடன் கூவமின்னார் சேரவந்து சேர்ந்தபின்பு 
மௌவன் மலர் சூடிமணிப் பூண்மிகப்பூண்டு 

பர 
கொவ்வையிதழ்மாதர் முளைக்கொட்டி விளையாடினரே. 

முளைப்பாட்டு , 


மஞ்சதனைக்குழல்காட்டமதலைமதிநுதல்காட்டக் 
கஞ்சமதைமுகங்காட்டக் கன்னியர்கள் குமியடித்தார் 
வில்ல தனை நுதல்காட்ட வேலையிருவிழிகாட்ட 
வெல்லமதைமொழிகாட்ட மெல்லியர்கள் குமியடித்தார் 
கஞ்சனத்தைக்கனங்காட்டக் கனிபவளமிதழ்காட்ட 
மிஞ்சுது கிர்க்கொடிய தனை விரல்காட்டக்குமியடித்தார் 
அஞ்செவிகல்வளைகாட்ட வணிவளையைக்களங்காட்ட 
கஞ்சமதைக்கரங்காட்டக் கன்னியர்கள் குமியடித்தார் 
நாசிகுமிழினைக்காட்ட நல்லமுத்தைநகைகாட்ட 
மாசில்கழைதோள் காட்ட மங்கையர்கள் குமியடித்தார் 
மின்ன றனை யிடைக்காட்ட மெல்லரம்பை துடைகாட்ட 
அன்ன மதைநடைகாட்ட , அரிவையர்கள் குமியடித்தார் 
உந்தியுந்திதனைக்காட்ட உதரம்வடமதைக்காட்ட 
தந்திமருப்பினை வருந்துந் தன மடவார்குமியடித்தார் 
கன புருவவில்லினைச் சக்கரவாகநிகர்களபத் 
தனங்கண்டுவார் தனிலொளியத் தையலர்கள் குமியடித்தா 
செங்கா வண்டோசைகண்டு செறி குழல்வண்டோடுவதை 

றிந்து தனமிரண்டு மசைந்தாடக்குமியடித்தார் 
தன வரையைக்கொடியிடையோ தாங்குமெனவே மயங்கி 
மனமிரங்கிக்காலிலணிமணிச்சிலம்பு புலம்பிடவே 
ஆலமுறைகருநாகம் அம்புலியாமெனவ 
சாலும்வழியேறவிருதனவரைகள் வளர்ந்து விம்மி 
வழியிலையென்றணிவாகை மாலைமருமலர் புனைந்து 
ழிகெருவமுடனாடக் கன்னியர்கள் குமியடித்தார் 
செங்கரத்திற்சரிகடகஞ் செறியுமொலிகலகலென 
சங்கமிகும்பணி தரளத் தாரசையக்குழையிலங்க 
கார்குழலுஞ்சரிந்திடவே கனமலர்த்தேன் சொரிந்திடவே 
வார்குலவுந்தன மடவார் மகிழ்ந்து கும்மியடித்தனரே . 


வதனம் 


8 


சந்தக்கொச்சகம் . 


சந்தன குங்குமகந்தமிகுந்திடு சந்தாரந்தமணிந்திடுகொங்கையர் 
கொந்தலர்மிஞ்சளசஞ்சரியும்படி கும்மியடித்தாடியபின் 
சந்தமுயர்ந்திசைகின்றபெரும்பயில் தந்திரமிஞ்சியறைந் தனை சங்க 
சுந்தரியெங்குநிறைந்தவள் தன் புகழ் சொல்லி விளையாடினரே ரி 


வேறு . 
கொண்டலென மண்டுகுழற்கோதையரேவாரும் ஸரம் 

வேதையை நீர் தீரும் கூடிவிளை யாடுவதற் கோடிவந்து சேரும் 
தண்டமிழ்பண் கொண்டகுமி கண்டுநிகர்பாடும் கெதிகொண்டு 

விளையாடும் தாஷ்டிகவிளை யாட்டினிலே மேட்டிமைநீர்தேடும் 
அண்டியவன் றொண்டர் துயர் கண்டனஞ்செய்தல்லி- அடி 

முண்டகத்தின் மெல்லி ஆதியான்பாதிகொண்டமாது நுதல் வில்லி 
சண்டனுயி ருண்டிடுசா முண்டி திரிசூலி உய 
ரண்டரனுகூலி சங்கரிப யங்கரிம தங்கிகிருபாலி 
சங்கமல மங்கைபணி யுங்கமலசரணி எழில் 
தங்கிவளர் தருணி திங்களொடு கங்கையில் கும்பனகா பரணி 
பங்கயலோ சனிமதுர பாஷணிகல் யாணி வளர் 

தேசிநவகோணி பார்வதிசாம் பவிகெவுரி யாரணியும் வேணி 
மூவுலகந் தேவர்பதியாவையுமே பெற்றாள் உயர் 

தேவியெனுநற்றாய் புத்திரற்கு நித்தமும ளித்து முலை முற்றாள் 
பாவலர் சொன் மேவுதொடை தாவுபுயவஞ்சி குயில் 

கூவுவதின் மிஞ்சி பண்டருமின் கண்டுமொழி கொண்டவபாஞ் 
சங்கொடுசா ரங்கமணி யுங்கரியோன் றங்கை புவிபொங்க வருள் 

கொங்கை சக்தியன்பர் பக்திகண்டு முத்திதரு நங்கை 
செங்கதிரு மங்குமொளி தங்குபிரகாசி யெழி 

லங்கமிகுதேசி செல்வமதி வல்லமையி னல்லமகராசி 
பத்திசெய்யு முத்தமரை யெத்தினமுங் காப்பாள் மிகுகஸ்தி பினி 

தீர்ப்பாள் பாக்சியவானாக்கியபின் சிலாக்கியகதி சேர்ப்பாள் 
சத்திசெவ்வேளத்திமுகனைத் தருபூம்பாவை பணியுந்தமர்க்குத் 
தேவைசான் றபொரு ளான் றகல்வி தோன்றவருள் பூவை 


9 


கன்னல் ச மென்னமிகு நன்னயஞ்சேர் மொழியாள் கட ( யழியாள் 

வென்னும ருள்விழியாள் கஞ்சனரி யஞ்சனமால் துஞ்சினுமெய் 
தன்னை நித முன்னுமவர்க் கன்னையென மேவிப் பய மென்னவெனக் 

கூவிச் சட்டமுட னிஷ்டவரங் கட்டளைசெய் தேவி 
கலியுகத்தின் மலிபுதுமை வலிமைமிகக் காட்டி புவி மெலிபிணியை 

யோட்டிக்காசினியை நேசமுடன் காத்திடுசீமாட்டி 
தலமகிமை வலவர்களுஞ் சொலவும் வச மாமோ இவ் வுலகு 
சமமாமோ சாற்றிடில்வான் மூர்த்தியுடன் தீர்த்தங்க ராமோ 


வெண்பா 


விண்ணுமண்ணும் போற்றும் விமலைகண்ணுத்தாய்பெருமை 
யெண்ணிச்சிற து சொல்லி யேபயின் றோம் பெண்ணே 
களையாறி நாட்டிய மார்க் கக்குமியும் பாடி 
விளையாடநீர் வருகுவீர் . 


வேறு . 


சந்திரனேர்முக மங்கையரேகிண்ணந் 
தன்னைப்பழித்திடுங் கொங்கையரே 
தந்திரமீறும் மின்னாரிங் க வந்து நீர்சேரும் சிலம்புப தந்தனிற் 
சேரும் யிசையினைச் சந்தமாய்க்கூறும் யிருகையும் தட்டும்புது 
மெட்டின் சரித் திட்டங்கும் கொட்டும்மெனத் தையலர் கும்மியடி 
த்தாரே அன்னை துய்பவள்காணநடித்தாரே 
மன்னும்பாத விதம் போலேயஸ் த மலரபிரயத்தினாலே 
மாதரேநில்லும் செண்டித்தெதிர் வாதுடன் செல்லும் லயந்தவறாது 
பெைசால்லும் நடஞ்செய்து வாதியை வெல்லும் கெலித்தலர் வா 
கைத்தொடை நீர்கைக்கொடு வேகத்தோடு பூகக்களம் வனையும் 
ன்னப்ப டித்தாரே வகை தனையறிந்து நடித்தாரே 
தங்குமலர்த்தொடையுந்தரள மணித்தாழ்வடமார்பமிசைபுரளத் 

எங்கள் குலுங்க இளைஞர் மனங்கள் கலங்கப் பணிகளினங்களில 
நக நகைப்பல்லி னங்கள் துலங்கச் சிலம்புகள் தடையேயிலை கொடி 
யேநிகர் இடைபாரிதொ ஒடியும்மெனச் சத்தித்திடநடமாடினார் 
மிகத் தித்தித்திடவிசைபாடினார் 
பங்கயச்செங்கையில் வண்டொலிக்கக்குழற் பன்மலர்வண்டினங்கள் 
கெலிக்கப் பண்சு திகூட மொழிகண்டு வெண்சுதைவாட மணிக்கலை 
யெண்மணியாட முகங்கண்டு தண்மதியோட மெய்யெங்கணும் 
பளபளெனக் கலகலெனப் பணியுரசச் சலசலெனப் பரிபுரஞ்சிலம்ப 
நபடித்தார் தங்கள் தரியலர் புலம்பப்படித்தார் 


தன 


( ங ) 


10 


சு ) 


( எ ) 


காந்தி மணிக்குண்டலமாடவளர் கன தனங்கண்டிடைவாடக் 
காற்க திமிஞ்ச பரதத்தின் மார்க்கமுநெஞ்ச நிறைந்துயர் தீர்க்கமு 
ம்விஞ்சச் சிலம்புக ளார்க்கநற்கஞ்ச மெனத்திகழ் கயினாலபி நயமா 
முறை ஜயமேவுவி னயமே கொடு கானரசமிகப்பாடினார் விண்ணின் 
மேனகைநேர்நடமாடினார் 

ரு ) 
அன்னமெனுமென்னடையாளே நல்லருள்பெருகுங்கண்ணுடை 
யாளே அற்புடையாளே மிகுந்திடும் பொற்புடையாளே நிறைந்தி 
டுங் கற்புடையாளே கனியிதழ்துப்புடையாளே விளங்கிடும் ஆயே 
வரைசேயே துணை நீயே யருள்வாயே யென அன்னவர்கள் துதிபா 
டினார் வெகுநன்னயமாய்விளையாடினார் 
மன்னிய சோலைக்குயில்கூவும் நல் வளமிகுந்தென்பனை சைமேவும் 
மாலினிசித்தி தருந்திரிசூலிநற்பத்தி யுள்ளோர்கண்மென்மேலுநற் 
புத்தி பெறவருணீலிசிற்சத்தி யிளஞ்சாயன் மயிலேமொழிகுயிலே 
விழியயிலே யெனப்பயிலே சொலி மாதர்குமியிசைபாடினார் நல்வி 
னோதமிகநடமாடினார் 
கங்கை புவிமங்கை பூமாது வெண் கமலத்துதித்திடு நாமாது 
கஞ்சநற்பாதம்பணிகொள்ளும் வஞ்சியெப்போதும் அன்பர்மதிமி 
ஞ்சநற்போதம் தருமபரஞ்சிநல்வேதம் துதிசெய்யும் காரணி நற்பூ 
ரணி யித்தாரணியாள் நாரணிகண்காணக்குமியிசைபாடினார் ரம் 
பைநாணத்தனிநடமாடினார் 

( அ ) 
அஷ்டதிசையும்பணிசரணிபொறி யாடரவமணியாபரணி 
யந்தரி நீலி பகையடக்குந் திரி சூலி அடியர்க்குகந்தனு கூலி நவமணி 
யுந்திகழ்மோலிசிரத்தணி யாதீமதிபாதி புனை ஜோ தீயெழின் மாதே 
யென அற்புதக்கும்மிபடித்தாரே பெண்கள் பொற்புடன் சுற்றிநடி 

( கூ ) 
மாதர்க்கரசிநவகோணி திரு மான் மகிழ்தங்கை மலர்வேணி 
மையெனுங்கேசி யன்பர்க்கருள் செய்மகராசி கதிரொளிமெய்யுறு 
தேசி சிவபரனுய்யுநன்னே சிதினந்தினம் வளர்சந்தன களபந்திகழ் 
புளகம்பரி மளமிஞ்சிய மாமுலையன்னையைப்பாடினார் பெண்கள் நே 
மமுடன் விளையாடினார் 

6 


த்தாரே 


வேறு கும்மி . 
செந்தாமரைப்பொன்முகத்தினாள் கிளி நந்தாமூக்கெனுநகத்தினாள் 
சேலெனும் விழி பாலெனுமொழியாலிலை வயிறகத்தினாள் 
மாந்தளிர்நிகர்தேகத்தாள்வளர் பூந்தனச்சக்ரவாகத்தாள் 
மஞ்சன நடைவஞ்சி நேரிடை மஞ்சுளகளப்பூகத்தாள் 
கொண்டலைநிகர்கேசத்தாள் ஒளி மண்டிய பிரகாசத்தாள் 
திக்கும் பந்தினைக்கு திக்குநேரென மதிக்கும்பாவலர்நேசத்தாள் 


11 


அபயவர தக்கரத்தினாள் பகை யசுரரைக்கொல்லுமுரத்தினாள் 
ணிமறுகிற்பொற்பணிகுவிந்திடுங் கணிகரத்தாலபுரத்தினாள் 
துண்டாகும்பிறைப்பாலத்தாள் விந்தை கண்டாசைப்படுங்கோலத் 

( தாள் 
துதிக்கு முந்தியின் மதிக்கும் பூவைக் கதிக்கப்பாலிக்குஞ்சீலத்தாள் 
புருவம்வில்வள்ளைக்காதினாள் சண்டன் புவியில்வீழ்ந்திடக்காதினாள் 
பொற்பாரிதழ்கோவைதுப்பாம்விரற்பூவை யிப்பார்பணிபாதப்போ 

தினாள் 
குமுதப்பூவைநிகர்வாயாள்வரை யமுதைப்போலுதவுஞ்சேயாள் 
கோலப்புறவடியாமையுரோமக்கொடிமரை நாளமும் ஞாலத்தவ 

( ரிணை பேசவருந்தாயாள் 
காகளநேர்கணைக்காலினாள் கற்கடகமெனுமுழந்தாளினாள் 
கதலிநேர் துடைபாடுநேர் துலை கதிரெனுங்கரவாளினாள் . 


வேறு கும்மி . 
என்று துதித்து விளையாடிமாத செல்லோருங்கும் புகும்பாய்க்கூடி 
நின் றன்னை தன்னருளாலாடிமாசம் நேரும்பவுர்னமையைத்தேடி 
கனகப்பாலிகையிற்றெளித்துவைத்த கனமுளைவளரக்களித்துத் 
தினமும்பூசித்ததையெடுத்துப் பெண்கள் சிரத்தில்வைத்துத்தெரு 
வீதியிற்சுற்றிவிளையாடியன்னை மேவுந்திருவிருப்பைநாடிச்( வடுத்து 
சீதகமலத்திருக்குளத்தின் முளை சேர்த்துக்கண்ணம்மைபதமுளத் 

( தில் 
எண்ணியேசன்ன திநாடினார் மகிழ்ந்தின்னிசைமங்களம்பாடினார் 
கண்ணுடையாளைப்பணிந்தாரேநீற்றைக் கையினில்வாங்கியணிந் 

( தாரே 
தோகையர் பின்னு முன் கூடினபோசுப சோபனம்வாழியும்பாடினரே 
வாகைபுனை கண்ணுத்தாய்வாழிகய மாமுகன் முருகவேள் வாழி 
சண்டனைக்கொல்லவருங்காளியேழு தையல்வடிவான தாய்வாழி 
விண்டடவும்பொழிற்கோஷ்டியின் மாதவன் மேவுந்திருமகளும்வா 
எந்தை சோழீசர்நிதம்வாழிஜெக தீசனடியார்களும் வாழி ( N 
நந்தாதசெல்வமிகுந்தென் பனைசை நந்நகரமென்றென்றைக்கும்வா 
கானைப்பதிக்கடவுள் வாழியென்றுங் கதிக்கும்விஸ்வகுலத்துதித்த 
மானைப்பதிமுத்துகிர்ஷ்ணனன்பாக வழுத்துமிக்கும்மியும்வாழிய 

( வே . 
முற்றுப்பெற்றது . 


ஸ்ரீ பராசக்திசகாயம் , 


ஊ சல் . 


காப்பு . 
காரணியுஞ்சோலைமலிபனைசைமேவுங் 

கமலமலர்க்கண்ணுடையதேவிமீதில் 
ஏரணியுமூசலிசைத்தமிழைப்பாட 

விருங்கயமா முகசுரனைச்சிதைத்து வாகைத் 
தாரணியும்பு பசயிலன் மூன்று நேத்ரன் 

சண்முகவேள் சோதரன் பொற்சதங்கைப்பா தன் 
சீரணிசெஞ்சடைக்கடவுள் சேயனான 

தேசவினாயகன் பதத்தைச் சேவிப்போமே . 
பரிதிநிகராகி மணியைவானமாக்கிப் 

பரும்பவளந்தனைப்பது மச்செகதியாக்கி 
விரியொளிசெய்மரகதத்தைக்கண்டமாக்கி 

மின்னுமெழிற்கு முதகமும்விளங்கத்தூக்கி 
அரிய நன்னீலத்தாற்பட்டியலுந்தைத்தே 

யம்பொன்னான் மயன் சமைத்தவூசன் மீது 
கரியவன் மால்சோதரியேயாடீ ரூசல் 

கண்ணுடைய நாயகியே யாடீ ரூசல் 
மதியொளிவச்சிரச்சிங்கக் கால்கள் நாட்டி 

வளர்பது மராகமதால்வளைகள் பூட்டிப் 
புதிய கோமேதகவத்யாள நீட்டிப் 

பொருந்து மசுபாதமதிமணியாற்காட்டி 
சுதினசுத்தவாயாதிப்பொருத்தந் தன்னிற் 

றுதிசெயுங்குபேரன் விமானத்தைநேராய்க் 
கதிர்பரவச்சமைத்தமணியூசன் மீது 

கண்ணுடைய நாயகியே யாடீரூசல் 
உவமையில்லாநாகபந்தங் கலசங்காட்டி 

யுன்ன தஞ்சேர்போதிகையுங் குடமுந் தீட்டி 
ஈவமுளகோமேதகத்தைப் பலகைநாட்டி 

நயமிகுமாணிக்கமதாற் கொடுங்கைசூட்டித் 


( 
2 
) 


13 


தவறில்கையிற்றுளைவளைவியாள நீட்டித் 

தயங்குமொளிச்சப்ரமஞ்சமிசைசீமாட்டி 
கவனசிங்கவாகனத்தா யாடீ ரூசல் 

கண்ணுடையநாயகியே யாடீரூசல் 
வேதிகை தூக்கோடுகண்டம்விளங்கச் சேர்த்து 

வெண்டரள மணிக்கட்டு மாலை கோத்து 
மீதில்வயிடூர்யமகாபத்மஞ்சூட்டி 

வெய்யவர்கள் கோடியெனஸ்தூபிநாட்டித் 
தீதில்பொன்னாற்றொடுஞ்சங்கிலிகள் பூட்டித் 

திகழ்கொடிமேற்கட்டிகட்டுமூசன் மீது 
காது சண்டாசுரனை வென்றாயாடீரூசல் 

கண்ணுடையநாயகியேயாடீ ரூசல் 


தேவர்களுமுனிவர்களும்பக்கம் சூழச் 

சித்தர்கள் கிந்நரரியக்கர்பாதந்தாழ 
மாவன ஜாசனனிந்த்ரன் மாலுங்கூட 

வலிய தபோதனருடன் கந்திருவர்நாடப் 
பாவலருமன்பரும்பல்லாண்டுபாடப் 

பகரரியநவரத்ன வூசன் மீது 
காவலரும்பனை சையெந்தா யாடீ ரூசல் 

கண்ணுடைய நாயகியேயாடீரூசல் 


அண்டர் மன மகிழ்ந்து மலர்மாரி தூற 

அணிவிபஞ்சிநாரதனார்கானந்தேற 
மண்டசனிதனை நிகர் துந்து பிகண் மீற 
மலியுமஷ்டதிக்கதிபர்வணக்கங்கூ 

டற 
சண்டன் முதலவுணர்சமனுலகிலேறத் 

தரணியும்பருலகுமுய்ய மஞ்சமேறிக் 
கண்டனையமொழித்திருவேயாடீ ரூசல் 

கண்ணுடையநாயகியேயாடீ ரூசல் 


( சு ) 


பஞ்சகருவிகண் முழங்கச்சுதிகள் கூடப் 

பண்ணிசைகள முதெனப்பாவலர்கள் பாட 
வஞ்சவிழியரம்பையர்கணடனமாட 

மாமகள் பாமகள் சுபசோபனங்கள் பாட 
அஞ்சமுதற்கொடிகளுமாகாயமூட 

அவுணர்குலமுடனடுங்கவதனம்வாடக் 
கஞ்சமுக மகிழ்ந்தெனம்மையாடீரூசல் 

கண்ணுடைய நாயகியேயாடீரூசல் 


( எ ) 


14 


விந்டை 


தையுமா தவனுமொருவடந்தொட்டாட்ட 

வேதனுங்கீர்வாணியுமோர்வடந்தொட்டாட்ட 
இந்திர னுஞ்சசியுமொருவடந்தொட்டாட்ட 

இரவியுமுழுமதியுமொருவடந்தொட்டாட்ட 
மந்திரியும்புலவருமோர்வடந்தொட்டாட்ட 

மாதிரமின்னாளுமொருவடந்தொட்டாட்டக் 
கந்தமலர்க்கூந்தன்மின்னே யாடீருசல் 

கண்ணுடைய நாயகியேயாடீ ரூசல் 


( அ ) 


சந்தமணிமுடியாடக்குழைகளாடத் 

தலைப்பணிகளசைந்தாடத்தாமமாடச் 
சுந்தரமேகலையாடத்தொடிகளாடச் 

சுடர் விடுவெண்டரள மணித் தொடைகளாடத் 
தர்தனையவிடையாடச்சதங்கையாடத் 

தரணிமுதன் மூவுலகுஞ்சலியாதாடக் 
கந்தமலர் முகத்தாயேயாடீ ரூசல் 

கண்ணுடையநாயகியேயாடீருசல் 


தேவர் முனிவரர் தவமுஞ்செழித்து வாழி 

செல்வமிகுந்தென்பனைசைநகரம்வாழி 
எவல்செய்யு மன்பர்களெந்நாளும்வாழி 
யினியசைவசமயமென்றுமிசைந்துவா 

துவாழி 
பாவலனாமுத்துகிர்ஷ்ணனூசல்வாழி 

பாரின் முப்பத்திரண்டறமும்பல்கிவாழி 
காவலர் செங்கோல்வாழிசீவர்வா 

பழி 
கண்ணுமைநின் சன்னதியும் வாழிவாழி 

ஊசல் முற்றுப்பெற்றது . 


( 0 ) 


ஸ்ரீ பராசக்திசகாயம் . 


தோடையம் இராகம் நாட்டை தாளம் திஸ்ரம் . 


ஜயகண்ணுடைய தேவி 

ஜயபரமனாராவி 
ஜய கருணை நிறைவாவி 

ஜயநன் மேதாவி 
ஜயவமரர்பணிதல்லி ஜயவன ஜவடிமெல்லி 
ஜயவமுதநிகர்சொல்லி ஜய புருவவில்லி ( ஜயஜயா ) 


15 


மகிட குலசம்மாரி 

வரையிறை தருகுமாரி 
மலர்மினார் பணி சூரி 

வரமருளுதாரி 
குகனிபவ 

பவ தனனன்னை கோபாலன் மகிழ்பின்னை 
குவலயமுதவுமுன்னை கோதிலாவென்னை ( ஜயஜயா ) 
தாலபுரநகர்வாசி 

தாயெனவுலகநேசி 
கோலமுறுமிகுதேசி 

குறைவின் மகராசி 
சீலவருள் விழிவேலி சேரடியர்க்கனுகூலி 
சிங்கவாகனிநீலி தீரத்ரி சூலி 

( ஜய ஜயா ) 
நித்யமாய்வளர் தருணி 

நெடியசர்ப்பாபரணி 
உத்தமநல்லன்பர்பணி 

யுயர்வன ஜசரணி 
சித்ரகுசகனகாத்ரி சிவன் மருவுசத்பாதரி 
முத்துகிர்ஷ்ணன் போற்று முதல்வி திருநேத்ரி ( ஜய ஜயா ) 


மங்களம்- இராகம் - சுருட்டி - தாளம் - ஏகம் . 


மங்களம் மங்களம் கண்ணம்மைக்கு மங்களம் மங்களம் 
செங்கமலத்திரு 

மங்கைகலைமங்கை 
துங்கமுடன் பணி எங்கள் மாதாவுக்கு ( மங்களம் ) 

சரணங்கள் . 
சத்திஜடாதரி 

நித்யசுமங்கலை 
பத்தினியாய்வளர் உத்தமியன்னைக்கு மங்களம் ) 
அஷ்டதிக்குமுள்ள சிஷ்டர்களிஷ்டர்கள் 
கஷ்டமகற்றிடுந் 

துஷ்டசம்மாரிக்கு ( மங்களம் ) 
நித்தியமும்பணி 

முத்துகிர்ஷ்ணன் செய்யும் 
பத்தியறிந்து நற் 

புத்திதருவாட்கு 

( மங்களம் 


கோலாட்டம் - இராகம் -காபி- தாளம்-திருபுடை 


நிருத்தஞ்செய்குவோம்மயிலே குயிலே 
நேரிழையீர் நாமள் கோலாட்ட 

( நிருத்தம் ) 
அநுபல்லமி . 
விரித்ததாமரைப்பெண் சேரும்பனசைநகர் 
மேவிவளர்கண்ணுள்ன தேவிசன்னதிதனில் (நிருத்தம் ) 


16 


சரணங்கள் . 


க .. 


உ . நாரணிஜகபரி 

பூரணிகண்ணுள்ள 
நாச்சியார் திருவடி 

நாம்பணிந்து 
வாரணிதரள மாலிகைதோடா 
மணியுறும்வகைவகைப் பணிகள் மிகப்புனைந்து ( நிருத்தம் ) 
மல்லிகைகேதகை 

தாதகிசண்பகம் 
மாதவி செருந்தி 

மணமிகுந்த 
முல்லை மலருமுகில் அனைய கூந்தலில் 
முடித்துக்கன நயங்கள் படித்துப்பர தவித (நிருத்தம் ) 
சேர்த்திடுசிந்துரத் திலதமுந் தீட்டிச் 
செழுமணிச்சடையலங் காரமும்பூட்டிச் 
சாஸ்திரவிதவபி நயவகைகாட்டித் 

தகதகதிகதிகி ததிங்கிணதோமென ( நிருத்தம் ) 
ரு . அம்புநிகரும்விழிக் கஞ்சனமெழுதி 
பணிமணிக்கொந்தள 

வோலையும்பழுதில் 
மொய்ம்புறுகோசு கட்டியசிமிக்கிகளும் 
முருகுபொற்பாவிலி பெருகச்செவியிலிட்டு ( நிருத்தம் ) 
கந்தரந்தனிலே 

சரப்பணி மகர 
கண்டிப்பதக்கமிகு 

பணி பூண்டு 
சந்தனம்பனிநீர் புனுகுசவாது 
தங்கமுடியனைய கொங்கைகளிலணிந்து (நிருத்தம் ) 
கங்கணம்பாட்லா 

கரங்களிலணிந்து 
கண்டைமற்சல்லா இடையினிற்புனைந்து 
தங்கநவமணியொட் யாணமும்வரிந்து 
தத்தரிகிடதக தக தரிகிடதக 
தஜ்ஜெம் தகஜெம்ததிங்கிணதோமென ( நிருத்தம் ) 
சேயெனவேகண 

நாயகர்வேலரைச் 
சிந்தை மகிழ்ந்து பெற்ற 

சுந்தரியே 
தாயேயெங்களைக்காவென வேண்டித் 
தத்தித்திருகிடுதோம் தகதித்திருகிடுதோம் 
திருகிடுதோம் திருகிடுதோம் 
ததிங்கண்தோமென 

( நிருத்தம் ) 


சு . 


எ . 


அ 


17 


அம்பிகைதாரணி 

யாரணிபூரணி 
அன்னை வன ஜமலர்ப் 

பொன்னடியை 
நம்பின பேர்க்கெந்த நாளினுங்குறைவின்றி 
நண்ணியசுகமா 

யசு கமருள் கண்ணுடையவள் முன்னே ( நிருத்தம் ) 
சூதன முலைமட 

மாதரேயிவள் செயல் 
தொல்லுலகிலெடுத்துச் சொல்லவென்றால் 
ஆதிசேடனுமுயர் வேதனாலேயுமாமோ 

அவித்தநென் முளைக்கும் அதிசயமொன்று சொல்லி ( நிரு ) 
கெ . நாடும் வளநகரும் 

நம்பு மன்பர்களும் 
நற்சுகமுடன் வாழ்க நாடோறும் 
பாடிய முத்துகிர்ஷ்ண நாவலன் கோலாட்டப் 
பதமும்வாழ்கச்செங்கோல் 
நிதமும்வாழ்கவென்று 

( நிருத்தம் ) 


வேறுகோலாட்டம் . 


க 


இராகம்-முகாரி- தாளம்- திரிபுடை 
நங்கையர்சிலர் கூடிக்கண்ணுள்ள நாச்சியார்கொலுநாடிப் ( டி 
பங்கைய மலர்நிகர்பாதமதைப்பணிந்து பன் மணிக்கோல்தே 
சங்கரி புகழ்பாடிப்பரதத்தின் சதிமுறைநடமாடித் ( ரோ 
திங்களை நிகர்முகமங்கையர் மகிழ்வுடன் சேர்ந்து கோ 

கோலாடின 
தேசுறு திரிசூலி இமவரை செல்விமெய்யுடனீலி 
தாசரனுதினமும் பூஜனை செயவரந் தந்திடுமனுகூலி 
அஞ்சன நிகர்கேசிமலர்மின்னார் அடிபணியுந்தேசி 
கஞ்சன் முதல்விபுதர்செஞ்சரண் பணிந்திடக் காத்திடுமகராசி 
மங்களகல்யாணி அபயவர தமிலங்குபாணி 
அங்கசனுலகினில் ஆண்மை செலுத்தும்வகை யருள் செய்யும் 
சண்டனுடலைவாட்டியுலகெங்குந் தன்புகழ்க்கொடி நாட்டி 
அண்டராசனயன் விண்டு மன மகிழ அரசுதவும்பிராட்டி 
தான வசம்மாரிசங்கரி சாமளைகவுமாரி 

தீன தயாபரியடலரிவாகனி சிற்பரைரணவீரி 
அ . உத்தமிசிவகாமிசிவபிரான் ஒருவன் மகிழும்வாமி 

பத்தியுடனேயன்பன் முத்துகிர்ஷ்ணனிதம் பணிந்திடும் அபி 


நவகோணி 


சு . 


( 


சாமி 


18 


(மேற்படி வேறு .) 


இராகம்-கரகரப்பிரியை - தாளம் -மிஸ்ரம் . 
கோலுகோலுகோலுகோலு கோலுகோலென 
கோலையாடமாதர்வாருமோடியாகவே 
வாலமாதர்கோலமாகவக் 

காலமாகவந்து கூடுவீர் 
வந்து வந்து கந்தவாசமாலை சூடுவீர் 
கோதிலா தகீதராகமாலைபாடுவீர் 
கோலடித்து நீர் நடித்துக்கூடியாடுவீர் 
மாது மார்பன் வேதமோது மால்சகோதரி 
வையகங்களுய்யுமாறு செய்யுமாதரி 
சண்டனாவியுண்டுகண்ட அண்டர் தாயகி 
சாமவேதகான மால் செயீசனாயகி 
அண்டுமன்பர் தொண்டுகண்டு மண்டுநோயினை 
அன்று வென்று நன்றிதென்றுநின்ற தூயனை 
முந்து தந்திகந்தவேளுமைந்தாாகியே 
முன் புவந்திடுங்கனந்தரும் வராகியே 
சந்தகந்தமுங்கொள் கும்பகொங்கைமாமினே 
சங்கமும்பயந்துனுங்களங்கொள் பூமினே 
சித்தசுத்தவுத்தமர்க்குதிக்கும் நாரணி 
செங்கைதங்குதுங்கசூலமிலகுபூரணி 
முத்துகிர்ஷ்ணனித்த முந்து திக்குமன்னை யே 
மூதராவிலே துயின்றநாதர்பின்னையே 


நலுங்கு . 


க . 


இராகம்கேதாரம்தாளம் ஆதி 
திருமருவும்பனைசைநகர்ச் 

செல்விகண்ணுத்தாய்க்குமிக 
அருமையுடன்நலுங்குசெய்ய ஐங்கரன் சேவடி துணையே 
இந்திரன் மாலந்தணனார் இமையவர் மாதவரியக்கர் 
கந்திருவர் பணியாசர் 

காரிகைமாருடன் சூழ 


19 


அன்பர்களுந் து திபுரிய அணிமணிச்சிங்காசனத்தில் 
இன்பமுடன் மூவுலகும் ஈன் றிரட்சித் திடுமாதா 
கானவிசைமுழங்கிடவே கண்ணுடையாள் கொலுவிரு 

ந்தாள் 
தானரம்பைமா தர்சிலர் தனிநலுங்கு செயவெழுந்தார் 
அரைத்தமஞ்சள் பருப்புடனே அட்சதையும் அப்பளமும் 
நிரைத்த தங்கத்தட்டமதில் 

றையவைத்து நலுங்குசெ 

செய் 

( தார் 
சு அந்தரியே ஜய ஜயா 

ஆதிசக்தீஜயஜயா 
சுந்தரியே ஜய ஜயா 

தூயவளே ஜயஜயா 
தாளின் மணிக்கழலுமிட்டுத் தனிச்குலக்கரத்தொடஷ்ட 
காளிவடிவாயுதித்த 

காரணியே ஜய ஜயா 
அ அன்றுசண்டாசுரனுடலை யலகைகொடிபருந்தருந்த 
வென்று வெற்றி மாலைபுன 

வீரசக்திஜய ஜயா 
சக்திசடாதரிவிமலி 

தற்பரையே சிற்பரையே 
முத்துகிர்ஷ்ணன்து திபுரியும் முதன் மணியே ஜய ஜயா 


லாலி . 


க . 


இராகம் - ஆனந்தபைரவி- தாளம் - சாப்பு -கண்ணிகள் . 
லாலிலாலம்மலா பர்வதராஜசுகுமாரிலாலி 

நீலநிறவன்னை லா லிகடல்வண்ண நிமலனமின்னைலாலி 
உ . சங்கரிவராகி நீலிகவுமாரி தற்பரானந்திசூலி 

சங்கவாகனிநாரணிசாமளா தேவி மாதரி பூரணி 
சத்திமா தரிசுந்தரிமாகாளி சாமுண்டி சிவையந்தரி 
நித்யமங்கள கல்யாணி மாதங்கிரி மலைகாரணித்ரிகோணி 
வானவர்கள் துதிசெய்சரணி சிவபிரான் மன மகிழவந்த தருணி 

தானவர்கள் குலநாசனி யினியவருள் தங்குமுயர் திரிலோசனி 
ரு . முத்தொழினடத்து முதல்வி வழுதிபுரிமுதிர் தவத்துற்றபுத 

( ல்வி 
முத்துகிர்ஷ்ணன் பாடிடும்கவிமாலை மொய்ம்பிலணியாய் நாடி 

( டும் . 


20 


( மேற்படி வேறு . ) 


இராகம் - ஆனந்தபைரவி - தாளம் , ஏகம் -கண்ணிகள் 
அன்னை லாலிகண்ணன்பின்னை லாலி ஜகம் 
அத்தனையும் பெற்றருளுஞ்சக்திலாலி 
கன்னன்மொழியன்னநடைப்பொன்னே லாலி தந்தி 
கந்தனை யுமைந்தரெனத் தந்தாய்லாலி 
ஆதிசிவன்பாதிகொண்டமாதேலாலி புவி 
அண்டமுமகண்டமெங்குங் கண்டாய்லாலி 
வேதநி தமோதுமுயர் கோதைலாலி மூல 
வித்தென முளைத்து வந்த நித்யைலாலி 
சண்டனுயிருண்டிடுசாமுண்டிலாலி யவு 
தாரியுபகாரிகவுமாரிலாலி 
அண்டர்து திகொண்டருளுத்தண்டிலாலி திகழ் 
ஆதிமதிபாதியணிஜோதிலாலி 
அந்தமென விந்தைபணியெந்தைலாலி யன்பர் 

அல்லல்வினைவெல்லுமுயர் தல்லிலாலி 
அ . முந்தவரை தந்தவுயர் கந்திலாலி அன்பன் 

முத்துகிர்ஷ்ணனித்தம்பணி சக்திலாலி 


சர் . 


சோபானை . 


. 


உ . 


இராகம் - தேவகாந்தாரி - தாளம் - ஆதி 
சோபானை சோபனமே 

சுந்தரிகண்ணுள்ள 
அந்தரியன்னைக்கு 

சோபானை 
பாபநிவாரணி 

பார்வதிபூரணி 
தாபமகற்றும் ஜெக 

தல்லிநற்செல்லிக்கு ( சோ ) 
நாரணன் சோதரி 

பூசணிமாதரி 
ஆரணந்தின மோதும் 

காரணமாதுக்கு ( சோ ) 
இந்திரனயனிதம் 

வந்து வன ஜபதம் 
வந்தனை புரிதேவி 

சந்திரவேணிக்கு ( சோ ) 
முத்துகிர்ஷ்ணன் கவியால் பத்தியுடனேயனு 
நித்யமுந்துதிசெய்யும் உத்தமிசத்திக்கு 

( சோ ) 


கூ . 


21 


க . 


இராகம் -செஞ்சுருட்டி - தாளம் - திஸ்ரம் . 

பல்லவி . 
தஞ்சம் யேனையே 

தடுத்தாளெனையே 

அனுபல்லவி . 
சஞ்சமின்னாள் 

பயில் பனை சைவாழ் 
கண்ணுடைய தண்ண 
டய தண்ணமுதே பெண்ணரசியே ( தஞ்சம் நீ ) 

சரணங்கள் . 
கடைக்கண்ணாம்பாராப் கலிமுற்றுந்தீராய் 
அடைக்கலநான் 

ஆதாத்திடுவாய் 
அன்னையும் நீ முன்ன வணீ பன்னை வேறிலை ( தஞ்சம் ) 
வரைவில்லிமனையே 

மணிவண்ணன் பினையே 
கரிமுகனைக் 

கந்தனையுதவுங் 
காரணியே பூரணியே 

நாரணியென்றும் ( தஞ்சம் நீ ) 
பத்திசெய்தறியேன் 

பணிவகைகுறியேன் 
உத்தமியே 

முத்து கிரஷ்ணனையாள் 
ஓங்காரிரீங்காரி 

நீங்காதெற்கு 

( தஞ்சம் நீ ) 


இராகம் -யமுனாகல்யாணி - தாளம் -மிஸ்ரம் . 

பல்லவி . 
தாயேநின்பதமலர்சரணம் எந்தன் 
தாபமகற்றியாள இது நல்ல தருணம் 

அனுபல்லவி . 
மாயனயன்குலிசன் தூயபுலவர்களும் 
வந்து பணிபனை சைச் சுந்தர்யேகண் ணுள்ள ( தாயே ) 

சாணங்கள் . 
க . பண்டுபகடுமுசன் 

கண்டதுண்டமாய்விழப் 
பாணியயில்விடுத்துச் 

ணுலகைப்புரந்த ( தாயே ) 
நம்புமடியார்பவத் 

துன்பமகற்றியென்றும் 
நன்மயுதவுந்தெய்வம் பின்னை வேறலையே ( தாயே , 
நித்யமுமுனதுப் 

தத்தை மறந்திடாத 
-முத்துகாஷ்ணனையாள சக்தியேகண்ணுடைய ( தாயே ) 


பாளும் 


22 


தா 


இராகம் - ஆனந்தபைரவி - தாளம் - ஏகம் . 

பல்லவி . 
தாயேநினதுபதமேகதி கண்ணுத்தாயேநினது பதமேகதி 

அனுபல்லவி . 
யமகிடமுகன் 

மாயக்கிளைகளொடும் 
வீயப்புலவர் துயர் 

தேயப்பொருதுங்கண்ணுத் 

சரணங்கள் 
கரிமுகன் குகனருமை 

பன்னையே 
தருமருமன் மன மகிழ் பின்னையே 
கிரியைத்தனுவளைத்துத் 

திரிபுரத்தையெரித்த 
பரமன் மனை வியெனுங் கருணைக்கடலே எந்தன் ( தாயே ) 
கவலைவஞ்சனை பிணிகள் 

சேரினும் 
புவன 

மன்னவர்கள் பகை நேரினும் 
குவலயவிழியுநய 

மொழியுமுன தமிர்த 
குண முங்கனமுமரைட் சணமுமறவேனம்மா ( தாயே ) 
பனை சைநகர்வளர் தெய்வ 
வன ஜமங்கையர் பணியுஞ் சொர்னமே 
பனிமலரடியையனு தின முந்து திபுரிந்து ( யே ) 
பக்தியுடன் பணியும் முத்து கிர்ஷ்ணனையாளும் ( தா 


அன்னமே 


இராகம் - காபி - தாளம் - திரிபுடை . 

பல்லவி . 
தாயே நீயே சேயேற்கருள் புரி தாயே 

அநுபல்லமி . 
தூயோயி மவரை 

சேயாய்வளர் கண்ணுத் ( தாயே 

சரணங்கள் . 
அன்பு செய்யடியவர் துன்பமகற்றியென்றும் 
இன்பவரமுதமும் 

அம்பிகையேயெந்தன் ( தாயே ) 
ஆரணிகலியுக 

காரணிசிவைடரி 
பூரணிகவுமாரி 

நாரணியேபெற்ற ( தாயே ) 
சத்தியேநின தடி 

நித்தியமும்பணியும் 
முத்துகிர்ஷ்ணனை யாளும் உத்தமியே கருணைத் தாயே ) 


கூ . 


23 


இராகம் - காம்போதி - தாளம் - ஆதி 

பல்லவி . 


ஆதரித்திடுவாயன்னையே எப்போதுமென்னை 

அனுபல்லவி . 
மாதிரம்புகழ்பனைசை மாநகர்க்கண்ணுடைய 

ணுடையாளே ( ஆதரி ) 

சரணங்கள் . 
திக்குனை யல்லால் வேறிலையே யுலகமதில் 
தக்க மகிடாசுரனைத் தாரணியில்வீட்டுந்தேவி ஆதர் 
இரக்கமில்லாவன் சிலையோ உனது மனம் 
வரமுதவி மன 

வருத்தமகற்றியென்றும் ( ஆதரி 
கூ . சத்திகவுமாரிகெவுரி சாம்பவிகாளி 

( ஆதரி ) 
முத்து கிர்ஷ்ணன் பணிஜெகன் மோகினிகண்ணுடையாளே 


இராகம் - சங்கராபரணம் - தாளம் - திஸ்ரம் . 

பல்லவி . 
அன்னையேநின்னடி தன்னையேயுன்னிய என்னை நீகாத்தருள்வாய் 

அனுபல்லவி . 
மன்னிய பனை சை 

நன்னகர்க்கண்ணுள்ள 
மாதேமிகு சூதேநினை யாதேத்தியீதேஜக ( தன் ) 


சரணங்கள் . 
ஆதிபசுபதிபாதியிடம்பெற்ற ஜோதிசுகசொரூபி 
வாதினடம்பத்தி 

மீது புரிசித்தி 
மயிலேமொழிகுயிலேவிழி அயிலேநிகர் ஒயிலாகிய ( அன் ) 
அண்டரைவாதைசெய்சண்டன் முடியினைக் கணடனஞ்செய் 
தொண்டர்து பரினைக் கண்டகலச்செய்யும் கவுரி 
சூலி மலை நீலியனு 

கூலி மணிமோலியணி ( அன் 
உத்தமிதென்பனசைத்தலமேவிய சத்தி திரிநயனி 
பத்தியுடனித 

முத்துகிர்ஷ்ணன் பணி 
பரமேஸ்வரிகருணாக அரிசோதரிபரிபூரணி ( அன் ) 


24 


எச்சரிகை 


எ . 


இராகம் - நாதநாமக்கிரியை - தாளம் - திஸ்ரம். 

கண்ணிகள் . 
தினமேவியபனசாபுரித் திருவேகற்பதருவே 

வன மாமலர் புனை கார்குழல் மயிலேயெச்சரீகை . 
உ . அன்னை பசும்பொன்னே யுய ரணிசேர் நவமணியே 

தன்னேரிலா மின்னே கண்ணுத் தாயேயெச்சரீசை . 
இனிதாகியகனியேபுவி யீன்றாப்புகசான்றாம் 

தனியேபதுமினியேகண்ணுத் தாயேயெச்சரிகை . 
ச . வானோர் புகழ்தேனே சணவரையேபராபரையே 

மானேர்விழி பானேர்மொழி மயிலேயெச்சரீகை. 
ரு . சத்தேயுயர்சித்தேகண்ணுத் தாயே வரைசேயே 

முத்தே மூலவித்தேமுழு முதலேயெச்சரீகை . 
சு . அனமேமயிலினமேயுயரனையேயான் மனையே 

கனமேவிய தன மேமுதிர் கனியேயெச்சரீகை 
பூமாமகள் நாமாமகள் போற்றிப்புகழ்ந்தேத்தும் 

தேமேவிய பூமென்குழற் றிருவேயெச்சரீகை 
மிகையாமுடன் மகிடாசுரன் வீழ்கப்புவிவாழ்க 

பகையோடிடும் வகைமாய்த்திடு பரையே யேச்சரிகை 
தாயேயுமைநீயேசர்வசாட்சீகமலாட்சி 

மாயாவரநாயேற்கருண் மருந்தேயெச்சரீகை 
எ . வந்தேபணியுந்தாசர்க்கு வரமீந்திடுந் தருவே 

செந்தாமரை யிந்தா முகத் திருவேயெச்சரீகை 
துடிகோளரிபிடிவேளுடன் கொடியேயனவிடைபாய் 

முடிமால்வரைகுடமாமுலை முதலேயெச்சுரீகை, 
கந்தருயர் தந்திமுகக் கணநாதனையருமை 

மைந்தரெனத்தந்தஜெகன் மாதேயெச்சரீகை 
நாலாகிய மேலா மறைநாடும்பிரைசூடும் 

காலாந்தகன் மாலாகியகனியேயெச்சரீகை. 
விதிநாகமன்மது சூதனன் விண்ணோர் தினநண்ணித் 

துதிசெய்பசுபதபால்வளர் ஜோ தீயெச்சரீ கை . 
கரு . பத்திதருசத்திமுகம் பார்த்துக்கலிதீர்த்து 

முத்துகிர்ஷ்ணனைக்காத்திடு முதல் வீயெச்சரீகை . 


அ . 


5 . 


5 . 


25 


கட்டியம் 


அகவல் . 


திருமகள் கலைமகள் சேவைசெய்மலைமகள் 
குருமணிமுடியாள் கொண்டலாமுடியாள் 
பாலநற்சிலையாள் கோலவன் முலையாள் 
சேலெனும்விழியாள் பாலெனுமொழியாள் 
பணிமணிக்குழையாள் அணிக திரிழையாள் 
குமிழெனு மூக்காள் அமிழ்தெனும்வாக்காள் 
கஞ்சனக்கனத்தாள் அஞ்சிடா மனத்தாள் 
ஆலனவயிறாள்வான் மணியெயிறாள் 
அபயஸ்தமுடையாள் அன்னமென்னடையாள் 
மூவிலைச்சூலி தாவின் மெய்ந்நீலி 
மெய்ச்சிங்கவாகனியிச்செகன்மோகனி 
மகிடசங்காரிதகைகொள் சிங்காரி 
சுயம்பிரகாசிஜய மகராசி 
மறைபணி தருணி அறைகழற்சரணி 
மதியணிசடையான் மான் மழவிடையான் 
விதிபணிபுராரிவிரும்பு நற்பாரி 
சங்கணிசெங்கைச்செங்கண்மால் தங்கை 
அயிற்காக்குகனை அத்திமா முகனைச் 
சேயெனப்பயந்தாள் தாயெனவுயர்ந்தாள் 
பனைசைமாநகராள் படர்வசைபகராள் 
அலகிலாக்கல்வி மலைறுஞ்செல்வி 
அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகி 


மேற்படி வசனம் . 


ராஜராஜேஸ்வரி மகிடாசுரசம்மாரி சுவர்க்க மத்ய பாதாள 
மென்னும் திரிலோகமாகிய மூன்று மக்களையும் பெற்று வளர்த்த 
லோகமா தா 

நிகிலலோகங்களும் அசஞ்சலமாய் உஜ்ஜீவிக்கும்பொ 


26 


ருட்டு அஷ்டகாளி மூர்த்தமாகி ஞானக்கண் பெற்று கண்ணுடை 
யவளென் னுந் திருநாமந்தரித்து நரமாமிசபட்சணியும் தேவகண் 
டகனும் அசுரகுலவல்லவனும் மாயாசொரூபியுமாகிய சண்டாசுர 
னை சம்ஹாரம்பண்ணி வெற்றிமாலைபூண்ட தாலபுரவாசியாகிய 
ஸ்ரீமத் கண்ணுடைய நாயகி இன்று சபாமணிமண்டபத்துக்கு 
யெழுந்தருளி நவரத்ன சிம்மாசனத்தில் கொலுவீற்றிருந்து நேத் 
திரானந்தமான பரதகேளிக்கையும் பார்த்து சகல அடியார்களும் 
தனது திருவுருவத்தைக் கண்டு தரிசிக்கும்படி அலங்காரதோரண 
வீதியில் பவனிவருவதால் பத்திமிகுத்த அன்பர்கள் மனோவாக் 
குக் காயங்களாலே நினைத்தும் துதித்தும் வணங்கியும் இம்மை 
மறுமைப்பயனை அடையுங்கள் பராக்கு எச்சரிகை 


தாலாட்டு . 


இராகம் - நீலாம்பரி 
சீர்பூத்ததென்பனைசைச் செல்விமகாமாயையெழு 
பார்பூத்தகண்ணுடைய பைங்கிளியே கண்வளராய் 
இம்பரேதொட்டி 

லிரவிகதிர்விளக்காய் 
உம்பர்விதான மதாய் 

ஓங்குசப்ரமஞ்சமிசை 
அகிலபுவன முத 

லண்டமும்பாதாளம் 
சகலமுந்தானாகிநின்ற சத்தியேகண்வளராய் 
பண்டுசண்டாசூரன் பல மாயவல்லுருவங் 
கொண்டவனை வட்டுங் 

குருமணியே கண்வளராய் 
மூவுலகாமக்கள் பெற்று 

முத்தன 

னமோடேமதுரைக் 
காவலர்க்குப்பெண்ணாகக் காத்தவளே கண் வளராய் 
சங்கைபில்லாலோகம் தனைப்பயின் றுந்தாழாத 
கொங்கையெழில்பெற்ற குமரியேகண் வளராய் 
மூவுலகுளோர்பணிய மூசுகந்தர்வாளிசையும் 
நாவலரும்பாடி நிற்க நாயகியே கண்வளராய் 
துஷ்டசம்மாரி 

சுகுணநித்யகல்யாணி 
அஷ்டமூர்த்தத்தமர்ந்த அன்னையே கண் வளராய் 


ரு . 


எ . 


27 


அண்டருலகத்தமுதே 

அன்னமேபைங்கிளியே 
கண்டேநவரசமே 

கனியே நீகண்வளராய் 
2. சத்திசடாதாரி 

சாம்பவியு மாதேவி 
முத்துகிர்ஷ்ணன் போற்று முதல்வியேகண்வளராய் 


இராகம்- பூபாளம் - தாளம் - ஏகம் . 

கண்ணிகள் . 


அன்னையே புவி தன்னையேயினி யாதரிப்பவரேது நீ 
தன்னிகரிலா அன்னமேபுவி தாங்கவே துயில் நீங்குவாய் 
தஞ்சமாகியேயஞ்சலென்றருள் தந்து காத்திடுஞ்சுந்தரி 
மஞ்சமீதிசைதுஞ்சனீங்கியே வந்திடாய் சுகந்தந்திடாய் 
வாரிஜங்களும் காரிரங்கமு மலர்ந்தவொலியொடு புலர்ந்தவே 
சீரிலங்கியபார்புரந்திடச் செழுந்தகாயனையெழுந்திராய் 
எண்ணுமாதவன்விண்ணின் மீது வந் தின்பமெய்தினனன்பனே 
கண்ணமேது திபண்ணு மன்பரைக் காக்க நீதுயில்னீக்குவாப் 


( இது ) மேற்படி முத்துகிர்ஷ்ண வுபாத்தியாயர் குருவாகிய வர 

கவி , ம ---- -ஸ்ரீ , சொர்ன பாரதியளியற்றியது. 
இராகம் -சங்கராபரணம்- தாளம் - ஆதி . 

பல்லவி . 
இதுவேசமயங்கிர்பைபாரம்மா சித்தம் 
ரங்கியன்பர்கலியைத் தீரம்மா 

அனுபல்லவி . 
சதுர்மறைப் 

பொருளேதென் 
பனை சைக் 

கண்ணுள்ள சிவ 
சங்கரீ புவி 

யெங்குமனிதர்க 
லங்கிறார் மழை 

பொங்கமாய் வர ( இதுவே ) 

சாணங்கள் . 
பாரிற்செய்தபயிர்கள் வாடுதேயதைப் 
பார்த்து மனவருத்தம் 

நாடுதே 
காரிருளாய் வந்து கூடுதே 

யென்ன 
காலம் வருஷியாம 

லோடுதே 
நாரணியேயுனது 

கடைக்கண் 

பக்கண்ணாற்பார்த்திந்த 


28 


நாவலோகம்பெருந் தீவுதனினிறைந்த 
சீருஞ்செழிக்கமழை பெய்ததனிற் சிறந்த 
செல்வம் விளங்கும்படி 

செய்குவாயேயுந்தன் 
சித்தம்வைத்தும 

லைத்தவெங்கண்ம 
னத்தையின்பஞ்செய் பக்தரட்சகி ( இதுவே ) 
அடிமைசொல்செவிகேட்க வில்லையா நாங்கள் 
அனுதினம்பணிவது 

கல்லையா 
கொடுமை செய்மிடித்துய ரெல்லையாநவக் 
கோள்களிப்படிச்செய்த 

தொல்லையா 
படுதேபயிர்களெல்லாம் பரிவாயருட்கண் பாரு 
பஞ்சநாடாய்விலை 

குறைந்து போகுதேயாறு 
நடுவேகைவிட்டகதை 

யாச்சேகனகமே 
நகமண்டினகாகம்பொன் னிறமல்லவொவுன்னிரு 
நளினவடிகதி 

பழியுன் மேன் மழை 
பொழியவுஞ்செந்நெல் விளையவும்மிக 

( இதுவே ) 
பாதிமதியணிந்தவேணியே சொர்ன 
பாரதிபணியுந்த் 

ரிகோணியே 
ஜோதிமணிநிறைந்த பூணியே மைடா 
சுரசம்மாரி சூல 

பாணியே 
வாதில்த்தில்லையிலாடும் தாயே கண்ணுடையாளே 
வாழுமுயிர்கட்கெல்லாந் 

தஞ்சமுனது தாளே 
வேதம்பணியு நீயே வருணனை யே யிந்தாளே 
மிக மழைபொழியவே செய்வா யிது நல்வேளை 
மின்னே கதியிலைச் 

சொன்னே னுனையலால் 
அன்னையே புவி 

தன்னைக்காத்திட ( இதுவே ) 


முற்றும் . 


exo 


ခ ရ 
ebebeseedless 


I.L.L.I.I.I.L. 

၅၅၅ အ 
cleodoeberaereserbesee 


၅ss 
coeseberaseeeeeeeeeeeees 


ஹரிஓம் . 


ஸ்ரீமதேராமானுஜாயநமா . 


சோலைமலையழகரென்னும் சுந்தரராஜப் 

பெருமாள் பேரில் , 


திருப்பதிகம் . 


மங்ன 


பரிதிசதகோடியெனவெயில்விரியு மணிபல 

பதித்திலகுமணிமகுடமும் 
பண்ணவர்களிருவர்பயிலிசைபருகுசெவியினிற் 

பருமிருமணிக்குழைகளும் 
வரியருட்செங்கமலநயனமும் பூவைநிகர் 

வதன விம்பத்தினழகும் 
வளருமிளமதிநுதலிலிலகு திருநாமமுடன் 

வண்டுளபமாலைமார்பும் 
அரியடக்குந்தவளசங்கமொடுசக்கரமு 

கைகளிரண்டின் மின்ன 
வம்புயத் திருமங்கையொடுகருடன் மீது காத் 

தருளவடியேன் முன் வருவாய் 
சுருதிமுதலாகமமுமேழுலகும் வந்து பணி 

துய்ய பாதாவினோதா 
சூதமாமலக மகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலையழகனே 
மாதவாகேசவாநாராயணாகொண்டல் 

வண்ணாவனந்தசயனா 
வசுதேவநந்தனாதாமோதராகருட 

வாகனாதிரிவிக்ரமா 
சீதராகமலநயனாபடியளந்தவா 

தேவகிசு தாமுகுந்தா 
திகழுவணகேதனாபஞ்சாயுதாகணா 

தேவதேவாவச்சுதா 
வேதன் மதனைச்சுதரெனத்தந்தநாதகோ 

விந்தாஜகத்ரட்சகா 


( க ) 


30 


( 
உ 
) 


விஜயனு 


வேணுகானாசங்கசக்ர ஹஸ்தாபதித 

பாவனாவிமலாமது 
சூதனவனாதரட்சகவெனத்தின முந் 

துதிக்குமெழியேற்கருள் செய்வாய் 
சூதமாமலக மகில் பூகமால் பலவுமிகு 

சோலைமா மலையழகனே 
பண்டொருகராசலத்திற்கராசலமதைப் 

பற்றியீர்க்கப்பயந்து 
பாராதிமூலமேயென முன்புவந்தெமன் 

பதிமுதலைசேரவீட்டி 
விண்டலத்தரசுவேழத்தினுக்குதவினாய் 
வேதமுடிவான கீதை 

க்கருள் செய்தாயைவர் கொடிதுகில்வறுமை 
விலகினாய்கரியசிலையை 
வண்டனை யகுழன் மாதெனச்செய்தாய் பிரமற்கு 

மறையளித்தாய்வீடணன் 
மாளாது வாழ்கவைத்தாய்புவியிலுயிரெலாம் 

வாடிடாதுணவு தந்தாய் 
தொ 
தாண்டனென் முன் வந்து கேட்டவரமுதவுவது 

சொல்வாயுனக்கருமையோ 
சூதமாமலக மகில் பூகமால் பலவுமிகு 

சோலைமாமலைய ழகனே 
ஆதியேயண்டபகிரண்டங்களெண்டிசை 

யடங்கலுந்தானான வா 
வப்பனேயென் றியான் செப்புமொழியுனது செவி 

யதனிலேறாததென்னோ 
வேதியன் வலாரி விண்ண வருரகர் முனிவர்விஞ் 

சையரோனை யடியார்களும் 
மேவியவரவர்குறையுரைத்திடுஞ்சமயமோ 

மிகுதிருவிழாச்சத்தமோ 
மாதிருவரங்கமொடுபாற்கடலெனக்கண் 

வளர்ந்திருக்குந்தருணமோ 
மவுன யோகத்திருக்கின்றத்தியோநின் 

மலைக்கிவடம் வெகு தூரமோ 
சூதனாகிச்சுயோதனனாதிபலரைத் 

துணித்தைவருக்கருள்செயுஞ் 
சூதமாமலக மகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலைய ழகனே 


கூ ) 


( ச 


81 


( ரு ) 


செய்யகனகத்தாலமைத் திரவியெனவொளி 

செறிந்திடுந்திருவிருப்புஞ் 
செழுமணிபதித் திலகுமர்த்தமண்டபமுமெழில் 

சேர்மைய மண்டபமுநீள் 
பையராமணியுறு மகாமண்டபஞ்சுற்று 

பைம்பொன் மண்டபநிறைகளும் 
பளிக்கறைகளும்பொன்று சஸ்தம்பமுடனம் 

பரந்தொடுவிமானங்களும் 
வெய்யவன் கதிர்மழுங்கச்செய் தூவிகளிலகு 

மின்னுகோபுரமிகுதியும் 
மேவுபதினெட்டான் படிக்கறுப்பன் வாசல் 

வீற்றிருக்கும்பெருமையுந் 
துய்யசுரரேழுலகும்வந்து பணி மகிமையுஞ் 

சொல்லுதற்கெளிதாகுமோ 
சூதமாமலக மகில் பூகமால் பலவுமிகு 

சோலைமா மலைய ழகனே 
உம்பர் துயர் தீர்த்திடத்தயர தன் சேயென 

வயோத்திவந்திடுகடவுணீ 
யுந்தியிலுதித்தவர்க்காரணமளிக்கவென் 

றுயர்மச்சமானவனு நீ 
கம்பநடுவிற்றோன்றிநின்னை யிகழ்பொன்னனைக் 

காயவருநரசிம்ம நீ 
காண்டிபன் சாரதியெனத்தோன் றியமரைக் 

கடந்தரசளித்தவனு நீ 
யம்பரங்கரை பிறளுமிறு திகாலத்தாதி 

யரிவடிவமானவனு நீ 
யன்பன் மாவலியிடஞ்சென்று திரிவிக்கிரம 

னாகவருகின்றவனு நீ 
துன்பமணுகாமலடியேனை யாடந்தை நீ 

சுற்ற நீயாவு நீயே 
சூதமாமலக மகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலைய ழகனே 
அரிகரீயோன்ன மோநாராயணாவென் றுன் 

அட்டாட்சரத்தைநிதமு 
கத்திற்றியானித்திருக்கும்படியேனை நீ 

யாட்கொளவெழுந்து வாரா 
திருந்தவிதமென்ன நீ வழிநடப்பதில்வன ஜ 

விணையடிகணோகுமென்றா 


மக 


82 


( எ ) 


லெந்தாளும் வாசலிற்காத்திருக்குங்கருட 

னெங்கேபொனனுமனெங்கே 
வருகவுஞ்சென்றிடவும்வழிதெரியவிலையா 

வழிப்பயமுனக்குமுண்டா 
வாது செய்திடலாகுமாபெற்ற தந்தை தாய் 

மகவுக்கிரங்குவது போற் 
அரிதம்வராமல்வந்தெனையாள்வதுன் கடன் 

ஜோதியே கருணை முகிலே 
சூதமா மலகமகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலையழகனே 
தன்னையுணர்வுற்றின்பதுன்பமுஞ்சமமென்று 

தானான மேலவர்பதத் 
தாமரை தனைப்பணிந்தறிகிலேன் சற்குரு 

தனாது மறைசெவிகேட்கிலேன் 
பின்னையுஞ் செந்தமிழி னூல்களிற் பேசிடும் 

பெருமையையுமின்னமறியேன் 
பேருலகிலகிலாண்டகோடி பிர்ம்மாண்டநா 

யகனெனப்பேசுமுனது 
மன்னுபுகழ்தனையுநாவாற்றுதித்தறியாத 

வறியனானாலுமுந்தன் 
மலர்ப்பதங்கதியென்றடைந்தபோதாள்வதோ 

வன் கண்மை செய்வதோசொல் 
துன்னுபுளிஞர்கள் பசுந்தேனைவானவருணச் 

சொல்லியன் பாகநீட்டுஞ் 
சூதமா மலகமகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலைய ழகனே 
ஐய நீமேவு திருவாலயம்வைகுந்த 

பாகுநின் றீர்த்தமகிமை 
யாரறிகுவார்சவுந்தரவல்லி நாச்சியா 

ரருகில்வளரும் பெருமையுஞ் 
செய்யவாழ்வாராதியென்று முன்றிற்காத் 

திருந்து பணிவிடைசெயன் புக் 
தேவர் முனிவரர்சித்தருரகர்விஞ்சையரிந் 

திரன் வந்து பணிபுதுமையும் 
வையகந்தனிலுள்ளவன் பர்வந்துன் கோயில் 

வாசனிறையுங்கூட்டமும் 
மன மகிழ்ந்தவரவர்கள் கேட்டவரமுதவுநின் 

மகிமையுஞ்சொல்லவெளிதோ 


( அ ) 


33 


துய்யசாட்சாத்காரவஸ்து நிலைகண்டிடுந் 

துறவோர்கண்மிகவசிக்குஞ் 
சூதமாமலக மகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலையழகனே 


( க ) 


மா தவாவுந்தனிருபாதமலரைத்தினமு 

மறவா தகற்பத்திதா 
மருவுநின்னடியார்கள் சேர்க்கையை விடாமலவர் 

மன மகிழுநல்லுறவுதா 
சீதகமலத்திருமினென்மனையை நீங்கா 

திருக்கும்ப்ர பலவாழ்வுதா 
சிவயோகிகளை நோக்கிலவர்கண் மகிழ்பணிவிடைகள் 

செய்து தவுநல்லமதிதா 
ஏ தமில்லா நூலகள் கற்றுணருமறிவுதா 

வேவல்வஞ்சனை சூனிய 
மெப்பிணியுமென்னையண்டாமலேயிகமீதி 

லினியசுகமெந்தையே தா 
சூதை நானும்பயோதரவாரிஜப்பெண் 

டுணைப்புயந்தழுவுகணவா 
சூதமாமல கமகில் பூகமால்பலவுமிகு 

சோலைமாமலைய ழகனே 


( 0 ) 


முற்றும் . 


போற்றிப்பதிகம் . 


ஆதியாய்ப் பூதவடிவெல்லாந்தானா 

யணுவினுக்குமணுவாகிநிறைந்தாய்போற்றி 
சோதியாய்ச்சுடரொளியாயகிலமியாவுக் 

தோற்றுவித்துக்காத்துவருந் தூயாபோற்றி 
கோதில்லா நற்கருணைக்கடலேபோற்றி 

குருமணியேபசுங்கனகக் குன்றே போற்றி 
மாதிரத்திலுயர்சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனையாளவருவாய் போற்றி 


34 


லா 


பொன்னனை வீட்டிடப்பிரகலாதற்காகப் 

பொற்றூணிலரிவடிவாயு தித்தாய்போற்றி 
பன்னக மீதினில்வன ஜத்திருமாதோடும் 

பழி தனிற்றுயிலும்பரனே போற்றி 
அன்னவூர்தியைப்பயின்றிவ்வுலகீரேழு 

மருணோக்காற்காத்தருளும்மாலாபோற்றி 
மன்னு தருமிகுஞ்சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனையாள வருவாய் போற்றி 
ஆரணங்கள் போற்றுமலர்ச்சரணாபோற்றி 

யாம்பன் முன்புவந்து கதியளித்தாய் போற்றி 
நாரணனேபோற்றிய றுட்கடலே போற்றி 

நறுந்துளபமாலையணி மருமாபோற்றி 
காரணனே போற்றி நாரணனே போற்றி 

கருங்கடல்வண்ணாகமலக்கண்ணாபோற்றி 
வாரணங்கண்மிகுஞ்சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனையாளவருவாய் போற்றி 
மாவலி பாற்சேன்று படியளந்தாய்போற்றி 

மன்னுயிர்க்காப்படியளந்தமாலே போற்றி 
தேவதேவாபோற்றி தவளசங்கந் 

திகிரியணிசெங்கமலக்கரத்தாய்போற்றி 
நாவாலெத்தின முமுந்தனாமந்தன்னை 

நவிலடியார்க்கருள் புரியுநாதாபோற்றி 
மாவளஞ்சேருஞ்சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனையாள வருவாய்போற்றி 
தேகமனித்தியமென்னுமறிஞர்நெஞ்சந் 

திருவாங்காயமர்ந்து வளர்தேவே போற்றி 
சூகரமாயவதரித்தவிமலாபோற்றி 

சுத்தனேநித்தியனே தூயாபோற்றி 
மேகமதைநிகர்த்திடுமேனியனே போற்றி 

விண்ணவர்கள் வணங்குமலர்ப்பாதாபோற்றி 
மாகமுறும்பூஞ்சோலைமலையிலென்றும் 
வளர்முகிலேயெனை யாள வருவாய் போற்றி 

லையடைத்திராவணன் மற்றேனைக் 
காரவுணர்சிரந்துணித்தகடவுள் போற்றி 
ருமறிஞன் வீடணனுக்கரசு நல்கி 

மாயாதவரங்கொடுத்தமாலே போற்றி 
முருகவிழுநறுந்துளபத்தாமாபோற்றி 

முச்சுடராய்விளங்கு முழு முதலே போற்றி 


( 
ச 
) 


ரு ) 


கருங்கட 


35 


( கா 


( எ ) 


( அ 


மருவுலவு மலர்ச்சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனையாளவருவாய்போற்றி 
கடலதனைக்கடைந்தமுதம்பகிர்ந்து வானோர் 

கலங்காமலருள் புரிகாரணனே போற்றி 
தடமலையைக்குடையாகப்பிடித்தாய்போற்றி 

தருக்கனிகன்றாலெறிந்த தகையாய்போற்றி 
விடவரவிற்கண்டுயிலுந்தேவேபோற்றி 

துரனகஞ்சென்று விருந்துண்டாய்போற்றி 
வடமலையை நிகர்சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனையாளவருவாய்போற்றி 
பஞ்சவர்கள் பகை தீர்த்ததேவே போற்றி 

பார்த்திபர்க்குக்கீதையுரைபகர்ந்தாய் போற்றி 
யஞ்சலென்று மதமலையையாண்டாய் போற்றி 

யகிலமெல்லாந்தானாகுமையாபோற்றி 
கஞ்சமலர்த்திருமினுறைமார்பாபோற்றி 

கஞ்சனுயிருண்டறிஞர்க்காத்தாய்போற்றி 
மஞ்சுதுஞ்சும்பூஞ்சோலைமலையிலென்றும் 

வளர் முகிலேயெனை யாள வருவாய்போற்றி 
உலகமுழுதுண்டகனிவாயாய்போற்றி 

யும்பருக்குமெட்டாத முதலே போற்றி 
பலமிகுத்தகருடவாகனனே போற்றி 

பாண்டவர்க்காத் தூது சென்றபெரியோய் போற்றி 
சிலையையெழிற்பெண்வடிவாய்ச்செய்தாய்போற்றி 

ரவில்லைமி துலைநண்ணியிறுத்தாய்போற்றி 
மலர் மடந்தையுடன் சோலைமலையிலென்றும் 

வளர்முகிலேயெனை யாள வருவாய்போற்றி 
மாதவா போற்றி மரைநயனாபோற்றி 

மது சூதனாபோற்றி மாலே போற்றி 
சீதராமணிவண்ணாபோற்றிசர்வ 

ஜீவதயாபரபோற்றி திருமகட்கு 
நாதனே போற்றிபஞ்சாயுதனே போற்றி 

நான்முகனைப்பெற்ற ஜெகந்நாதாபோற்றி 
மாதருக்கண்மிகுஞ்சோலைமலையிலென்றும் 
வளர்முகிலேயெனையாளவருவாய் போற்றி 

முற்றும் , 


தீர 


கூ 


10 ) 


R 


...... 
ခ ရေ 
oeges esegegels 


L.I. L.L.LIIL... 
အ ရ အ ရာ - 

sdeedscbaseberese 

TTTT 


* 


சிவமயம் . 


திருவெற்றியூர் என்னும் ஸ்தலத்தில் 
எழுந்தருளிய பழம்புற்று நாதர் 
இடப் பாகம்பிரியாள் மீது , 
திருப்பதிகம் . 


காப்பு வெண்பா . 
கம்பிரியாக்கையர்பின்னைகம்பிரியாப்பாணியர்பா 
கம்பிரியாண் மீது பதிகம்புகல கம்புனனா 
கம்பவளவேணியராகம்புரிவெண்டூளிதர்சேய் 

கம்பவளமா முகவன் காப்பு . 
தவனர் பல மதிகள் சில குழன் மழையின் மிசையுலவு 

தசைமையென மணியிழைகளும் 
தனுவையிணை நதலிலணி திலகமின வயன் மனைவி 

தனியிசைகள் பருகுசெவியும் 
நவரசமொழுகு மொழியுமொளிசெய்சிறுநகையுநிறை 

நளிர்மதியனையவதனமும் 
நறுமினிய பயவமுது கவுணியர்ப ருகவருள்க 

னகவரையை யனைய தனமும் 
புவன முழு வதுமுதவு முதரமொடு கமலமலர் 

புரையபய வரதகரமும் . 
புகலுமறை யவனமார் தலைவனரி விபுதர்கடல் 

புடைபரவு புடவியடியார் 
பவமகலவிடுபதமு 

மிலகநின தடிமைது தி 
பகரவிழி மகிழவருவாய் 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 
அந்தரியுருத்ராணிசக்திசாம்பவிகவுரி 

யாரணிஜெகன் மோகினி 
யம்பிகை திகம்பரிசடாதரிமகாதேவி 

யபிராமி புவனேஸ்வரி 


( க ) 


37 


( 
உ 
) 


சுந்தரிமனோன்மணியுமாதேவி நீலி திரி 

சூலி தர்மசம்வர்த்தனி 
சுமங்கலைமகேஸ்வரித்ரியம்பகிபராசக்தி 

தூயைபகவதிபவானி 
இந்தராதிதேவகணவந்திதாம்புஜசரணி 

யேகநாயகிவராகி 
யேகாட்சரிமதங்கிசங்கரிசதாநந்தி 

யி மயவலி தாட்சாயணி 
பந்தவினை நீக்குபார்வதிதேவியெனநிதம் 

பகருமெளியேனையாள்வாய் 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாத சடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 
செய்யவானிகர்சடைக்காட்டெந்தைகளிவிழித் 

தேன்வந்தருந்து தேனே 
திகழுமையானனத்தேவதருமீதெழில 

சிறந்து படர்பசிய கொடியே 
துய்ய பவளக்குன்றின் மேவியுலகுயவருட் 

சுகமாரிபொழியுமுகிலே 
சுருதிவிதியரியுமறிவரியவம்மலைமீது 

துள்ளிநடமாடுமயிலே 
வையகத்தன்பர்மனவிருள் கெடச்சிகரமிசை 

பத்தபசுமணிவிளக்கே 
வாமபாகத் திருந்தவரகத்தடவன ஜ 

மருவிவிளையாடுமனமே 
பையரவின் வாய்த்தேரையெனநோயிலுழல்கின்ற 

பதிதனெனையாள்வதென்றோ 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 


அன்னையேயென்னிருகணினது திருவுருவமதை 

யகமகிழ்வுறக்காணவும் 
அருமறைகடொழுநினது பதமலரையெனது சிர 

மனுதினம்பணிதல்செயவும் 
தந்நிகரிலாநினது கோயிலைக்கால்கள் பிர 

தட்சணஞ்செய்து வாவும் 
சலனமில்லாமலெந்நெஞ்சமுந்தனையே 

சதாகாலமுங்கருதவும் 


38 


மன்னுநின் புகழ்கொளுஞ்சரிதையிரு -விகுளிர 
மகிழ்வு பெருகக் 

கேட்கவும் 
வாய்நினைப்பாடித்து தித்திடவுநின தன்பர் 

மனமுவந்திடுபணிவிடை 
பன்னுமெனதிருகரம்பத்தியொடுசெயவும் 

பரிந்துவரமுதவியாள் வாய் 
பாகம்பயநாணியதேமொழியாய் 
நாகம்பிரியாதசடா 

யாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 
வண்ணமாளிகைமீது தரள மணிநிறையுமம் 

மனைகள் பயிலுந்தோற்றமம் 
மாதர்திருமுகநலத்தைச்சாளரத்தினெறி 

வந்து விரைவாய்க்கவர்ந்து 
விண்ணகஞ்செல்லுமதிகண்டந்தலாரலர் 

விளம்பிக்கரம்பற்றியே 
ந்தரத்தெறிதனிகரும்வளமேவு திரு 

வெற்றி நகரஞ்செழிக்க 
எண்ணிலாவிண்ணவருமண்ணவருமலாடி 

யிறைஞ்சிடக்கொலுவிருந்தே 
யெண்ணுமடியார்கப்பரத்துஞ்சுகங்கொள்ள 

வினியவரமுதவு தருவே 
பண்ணின தடிக்கமலமதனிற்புரிந்திடாப் 

பதிதனெனையாள்வதென்றோ 
பாகம்பயநாணியதேமொழியாய 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியா தபராபரையே 


மணிமேவு பணநாக மிசைதாவு புவிவான 

மதிசூரி யர்கடாரகை 
மலைபாதலமுநீடு மகராலயமுமாதி 

வளர்சீவர் பலபேதமாய் 
அணிமாமதலை மேவு சடையீச ரருள் சேரு 

மனை நீயு தவியேயிட 
மகன் மூவு லகையாள வடன் மாறன் மகளாகி 

யலர்மேவு திரிமா தனத் 
திணியோடு வரநீயு மிலையோவ தனிலேழை 

யொருஜீவ னிலையோபவஞ் 
செயுமாப திதமூடர் களும்ஞான முறுமாறு 

ஜெகவாழ்வு மருடேவி நீ 


39 


( சு ) 


பணிதாச னென தாகி லுடனோயி லுலையாது 

பலமீதன் மலையோசொலாய் 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 
அடியரிதயப்பணையிலன்பினீர்பாய்ந்தறிவி 

னானந்தம்விளை கரும்பே 
யம்பரந்தொடுதருவின் மாருதமலைத்திட 

வலைந்துடைவிலாதகனியே 
கடமருவுபஞ்சரமுறாது மறையோதிக் 

களித்திடுபசுங்கிள்ளையே 
கடவுட்குழுக்களொடுவெண்டிரைக்கடலினிற் 

கடைபட்டிடாவமுதமே 
உடல்கருகியொருகாலம்வாயடங்காதென்றும் 

உலவிவிளையாடுகுயிலே 
உலகமிசைபுகரின்றி விலையளவைமதியாம 

லொளிவிட்டிலங்குமணியே 
படருதவுபிணிகளெனையினிமீதுமணுகாது 

பாலித்தலுன து பரமே 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 
புவிமீதிலிசைமேவு பல நூல்கள றியேன் 

பொருட்பலவுரைக்கவறியேன் 
புகலாதிமறைசேருமணுவேது மறியேன் 

பொருந்து மூவுலகுமெங்கும் 
குவிவீசுபுகழ்மீறுமுயர்சீரை நாயேன் 

குறித்து வாயாற்புகல்கிலேன் 
குறையாதபெரியோர்களிருபாதமிருகை 

குவித்துப்பணிந்தறிகிலேன் 
செவியாரநின் மகிமைகேட்டுமறியாக்கொடுந் 

னனானாலுமுந்தன் 
திருவாலயம் புகுந்தன்னை நீ கதியெனச் 

சோனீக்கிடுதலறமோ 
பவுஷேறவென துடற்பிணி தீரவெந்துயர்ப் 

பவமாறவருள் புரிகுவாய் 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 


( எ ) 


( அ ) 


40 


சனிபு 


நாககங்கணியர்த்தசந்திர சடாதரிய 

னாதரட்சகிகிர்பாலி 
நடன நூபுரசரணிதாருகவினாச 

ராதனிபுராந்தகிஜெகன் 
மோகினிபராசக்திகிரிராஜவரபுத்ரி 

முதல்வி திருமால்சோதரி 
முண்டகவிலோசனியெனத்தின முநின்னாம 

மொழியுமடியேனையாள்வாய் 
மாகமிசைதாவு தருமேவுகனிதேவர்கள் 

மருந்தினினிதெனவிரும்ப 
மலர்போதையவர்மாதர்மிகுவாசமென நாடி 

வந்து கொய்திடுநல்வளமும் 
பாகசாசனன் முதற்பலர் பணியுமாட்சியும் 

பரவுதிருவெற்றிநகர்வாழ் 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 


மகரநெடுவேலைநடுவங்கமுறுகொடியெனவு 

மறியலைத்திரணமெனவும் 
வன் றுணைச்சிறையினை யிழந்தபுட்போலுமா 

லைக்கரும்பினை மானவும் 
சகமாயை நோயாலுமுடனோயினாலுஞ் 

சலத்தின்மிசைசுழல்வண்டெனச் 
சற்றேனுநிலையிலாது ழல்கின் றவென் மனச் 

சஞ்சலந்தனையகற்றி 
நிகரிலாநின்னடிக்கன்புமரனடியார்க 

ணேயமும்பரமன துசீர் 
நித்தமுமுரைத்திடும்புத்தியுங்கயவர்களை 

நேராமலுதவதிருவும் 
பகருமொழிசர தமுந்தின மகமகிழ்ச்சியும் 

பாலித்தனின துபாமே 
பாகம்பயநாணியதேமொழியாய் 

நாகம்பிரியாதசடாடவியார் 
பாகம்பிரியாதபராபரையே 


( 0 ) 


முற்றும் 


41 


ஓம்சரவணபவாயநமா 
திருப்பரங்குன்றம் சண்முகநாதர்பேரில் 

கட்டளைக்கலித்து ற 


தாதாருநின்மலர்ப்பாதாரவிந்தந்தனைப்பணியென் 
மீதாரருள் செய்யவாதாநல்லன் பர்வினையகற்றும் 
நீதாமனுமுன் பிதாதாமறிய நிகழ்த்து குரு 
நாதாமனமிரங்காதாபரங்கிரிநாயகனே 

( க ) 
மையாலமின்னலைச்செய்யாதயின்று மண் வானுலகும் 
தையாமற்காத்திடுமையானனர்செல்வநாடொறுமென் 
மெய்யானது பிணிப்பையாடரவுவிழுங் 

யை 
யையாநிகர்த்தினியெய்யாமற்காநல்லறு முகனே 
மந்தாநிலமுறுஞ்சந்தாசலமுனிவன் பணிநின் 
செந்தாமரைநிகருந்தாள் கதியன்றித்திக்கிலையே 
கொந்தாரும்பூங்கடப்பந்தாரசைந்து குலவுபுய 
நந்தா தநற்சுகந்தந்தாள் பரங்கிரி நாயகனே 
மண்டார் தயித்தியத்தண்டாரை வாட்டி வலாரியினைப் 
பண்டாயாசெனக்கண்டாய்நின்பாதம்பணியுமென்னை 
மிண்டாகியபிணியண்டாமனீக்கிவிடன் மலையா 
தண்டாயுதங்கரங்கொண்டாய்பரங்கிரிச்சண்முகனே ( ச ) 
கன்றாபலமுனங்கன்றாமலண்டிக்கதிக்கவொரு 
குன்றாற்பலமென்றுங்குன்றாமற்காத்திடுங்கோன் மருகா 
நின்றாள் பணியெனை வன்றாபவெம்பிணிநேர்ந்திடுத 
னன்றாதிருப்பரங்குன்றாய்குறவல்லிநாயகனே 
பாகாமொழிவல்லிபாகாகரத்தயில்பற்று நல்வி 
சாகாவதன மஞ்சாகாதறுமுகந்தாங்குமுத்த 
மாகாவரசற்குமாகாலயந்தரும்வன்பனிரு 
வாகாசிறியன் முன்வாகாபரங்கிரிவாழ்குகனே 

( சு ) 
மஞ்சாருமெய்யெழிற்பஞ்சாயுதக்கரமான் மருகா 
அஞ்சாரியமபுரஞ்சாரவீட்டு மயிற்கரவென் 
நெஞ்சானது பிணிக்கஞ்சாமற்காத் திடனின் பரமே 
கஞ்சார்பரங்கிரிசஞ்சாரகுஞ்சரிகாதலனே 


( எ ) 


42 


பொங்காதவஞ்சுடவங்காழ்ந்து வாடும் புழுநிகராய் 
மங்காதுவெம்பிணிதங்காதகற்றி வருந்துமென் றன் 
வெங்காரந்தீர்சுவர்க்கங்காவல்பூண்டிடும் வேந்தனருள் 
சிங்காரக்ககுஞ்சரிபங்காபரங்கிரிச்சேவகனே 

( அ ... 
வல்லாந்தன மடநல்லார்மயக்கில் வருந்து மட 
வல்லானதென்மனநில்லா தகற்றி மெய்யார்பிணியாம் 
பொல்லாப்பனிநினதெல்லாமருள் கண்டுபோகச்செய்வாய் 
மல்லா றிருபுயவல்லாய்பரங்கிரிவாழண்ணலே 

( கூ ) 
பாராயனல்வளிநீராய் வெளியெனப்பற்றிலரா 
யோராரகத்து முள்ளாராயனைத்து முறைப்பரன்கு 
மாராசிறியன் முன் வாராயெனை வருத்தும்பிணியைத் 
தீராயெனை முகம்பாராய்பரங்கிரிச்சேவகனே 

( 0 ) 


முற்றும் . 


